Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


vaTamalai nikaNTu 
(in Tamil script, 15011 format) 


வட மலை நிகண்டு 
( தொகுப்பு : ஈஸ்வர பாரதி ) 


38 


Etext in Tamil Script - 15011 format 
Etext preparation, proof-reading: Mr & Mrs. V. Devarajan, Durham, NC, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 
This pdf file is based on InaimathiTSC font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer- 


© Project Madurai 2001 


vaTamalai nikaNTu of Iswara Bharathi 
(in Tamil script, 15011 format) 


38 


வட மலை நிகண்டு 
( தொகுப்பு : ஈஸ்வர பாரதி ) 
3 


The original work was compiled by Iswara Bharati, son of Chidambara Bharati in the Kollam 
year 876, corresponding to 1700.A.D. It was called "iraiyUr vadamalai nikaNtu". Although it 
contained three chapters as mentioned in the dedication stanzas, only the second chapter is 
available in manuscript and is secured in Dr. U.V.Swaminatha Iyer Library. 


It was due to the devoted efforts of late Dr. U.V.Swaminatha Iyer, who is revered as தமிழ்த்‌ 
தாத்தா, that this Manuscript was collected and preserved. 


The source of this text is the edition published by Dr. U.V.Swaminatha Iyer Library, edited by 


Tiru. R.Nagaswamy in 1983. This pmadurai file contains only the original verses (moolam) and 
not the meaning and notes included in the printed book. 


vaTamalai nikaNTu 
வட மலை நிகண்டு 


காப்புப்‌ பாயிரம்‌ 


கொல்லமெண்ணூற்‌ றெழுபத்தா றெனக்கணிதப்‌ 
பாவாணர்‌ குறித்த வாண்டின்‌ 
மல்கியசீர்‌ விக்கிரம வருடத்தா 
வணிமூல வளஞ்சேர்‌ நாளி 
னெல்லைநகர்‌ வடிவுகந்த வேய்முத்தைப்‌ 
பணிந்துலகி னெடுநா ணிற்கப்‌ 
பல்கலைதேர்‌ வடமலைநன்‌ னிகண்டினையீ 
சுர கவிஞன்‌ பகர்ந்திட்டானே. 


பார்புகழ்‌ திருநெல்‌ வேலியம்‌ பதிவா 

ழைங்கரத்‌ தொருகோட்‌ டானையை வடிவேற்‌ 
சிங்கந்‌ தன்னைச்‌ சிறப்புட னீன்ற 

பிடிவடி வுடைய பெண்கொடி பாகத்‌ 

தடிகள்‌ செம்பொன்‌ னடிகளை வணங்கி 
ஒருபெய ரொருபொருள்‌ உரைக்குங்‌ காண்டமும்‌ 
ஒருபொருள்‌ பலபெயர்‌ ஓதுங்‌ காண்டமும்‌ 
பலபெயர்க்‌ கூட்டத்‌ தொருபெயர்க்‌ காண்டமும்‌ 
சொற்பொருட்‌ காண்டத்‌ தொகைழூன்‌ நாக்கி 
ஈட்டுபுகழ்‌ இரையூர்‌ வடமலை நிகண்டென 
நாட்டினன்‌ மடசை நன்னகர்‌ வாழும்‌ 

சிதம்பர பாரதி சேய்தின முமையாள்‌ 

பதம்பணி யீசுர பாரதி தானே. 


காப்புப்‌ பாயிரம்‌ முற்றும்‌. 
கண்ணனுங்‌ கண்ணனைக்‌ காத்த நெல்வேலிக்‌ 


கண்ணனுஷஞ்‌ செந்தமிழ்க்‌ காப்பா குவரே. 


திக்கன்‌ புறுபெயர்‌ நூல்செய்யவடி வாளுகந்த 

நக்கன்‌ புகழ்நெல்லை நாயக-முக்கண்ணிறை 
சாரதிதா னெவவ்வுலகந்‌ தந்தோன்செந்‌ நாவினிற்சேர்‌ 
பாரதிதாள்‌ வாழ்த்திநினைப்‌ பாம்‌. 


உயிர்‌ வருக்கத்‌ தொகுதியில்‌ 
அகர வருக்கம்‌ 


அருளெரும்‌ பெயர்சிவ சத்தியி னுடனே 
கருணையின்‌ பெயருங்‌ கருதப்பெறுமே. 


அனந்த னென்னும்‌ பெயர்சிவனு மாதவனும்‌ 
சினந்தவிர்‌ அருகனு நாலிரு தெய்வமும்‌ 
சேடனும்‌ எனவே செசப்புவர்‌ புலவர்‌. 


அரம்பை யெனும்பெயர்‌ தெய்வப்பெண்‌ பெயரும்‌ 
வாழையின்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


அரியெனும்‌ பெயர்நித்‌ திரையுமிரு சுடரும்‌ 
பரியுஞ்‌ சிங்கமும்‌ பகையுந்‌ தேரையும்‌ 
பொன்னும்‌ காற்றும்‌ புரந்தரனு மாலும்‌ 
செந்நெற்‌ கதிரும்‌ கிளியும்‌ காந்தியும்‌ 
தேரும்‌ ஐம்மையுஞ்‌ சேகும்‌ வரியும்‌ 
கூர்மையு நிறமும்‌ கூற்றும்‌ வண்டும்‌ 
வேயும்‌ பன்றியும்‌ விசியும்‌ புகையும்‌ 
பாயலுஞ்‌ சிலம்பின்‌ பரலும்‌ சோலையும்‌ 
கண்ணில்‌ வரியும்‌ கடலும்‌ உரகமும்‌ 
எண்ணிய திகிரியும்‌ இகலியர்‌ வாளும்‌ 
தகரும்‌ வலியும்‌ அரிசியும்‌ குரங்கும்‌ 
புகரு நெருப்பும்‌ புரையுஞ்‌ சயனமும்‌ 
எறிதரு முரசமும்‌ எண்படைக்‌ கலமும்‌ 
குறிதரு பச்சையும்‌ கூறிய மதுவும்‌ 
அரிதலும்‌ நாற்பா னெழு பெயராமே. 


அண்ட ரெனும்பெயர்‌ விண்டலத்‌ தமரரும்‌ 
இடையரும்‌ பகைஞரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


அலரி யெனும்பெய ரலர்க்கணை ஐந்தும்‌ 
இரவியு மலருமோர்‌ மரமு நீராவியுந்‌ 
தேனீயும்‌ அழகும்‌ செப்பப்‌ பெறுமே. 


அருண னெனும்பெய ரருக்கனும்‌ அவன்தேர்ப்‌ 
பாகனும்‌ புதனும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


அளக்க ரெனும்பெயர்‌ சேறும்‌ உப்பளமும்‌ 
கடலும்‌ புடவியுங்‌ கார்த்திகை நாளுமாம்‌. 


அந்த மெனும்பெய ரருநெறி யுடனே 
ஒருநாள்‌ மீனும்‌ உறுகவிப்‌ பொருளும்‌ 
காடும்‌ கனகமும்‌ கையும்‌ பாதியும்‌ 
கண்ணா டியுமெனக்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


அணங்கனெனும்‌ பெயரே ஆசையும்‌ அழகும்‌ 
வருத்தமும்‌ கொலையும்‌ மையனோயும்‌ 
தெய்வமுந்‌ தெய்வத்து வமைசொல்‌ மாதுமாம்‌. 


அங்கத மெனுபெய ரரவுந்‌ தோளணியும்‌ 
வசைபுகல்‌ கவிதையும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


அரவ மெனுபெய ரோசையும்‌ பாம்பு 
சிலம்பும்‌ எனவே செப்புவர்‌ புலவர்‌. 


அண்ட மெனும்பெயர்‌ முட்டையும்‌ விசும்புமாம்‌. 


அம்பர மெனும்பெய ராடையும்‌ விசும்பும்‌ 
கடலு மெனவே கருதப்பெறுமே. 


அஞ்சன மெனும்பெயர்‌ கருமை நிறமும்‌ 
ஒருதிசை யானையு மெழுதுகண்‌ மையுமாம்‌. 


அங்கி யெனும்பெய ரனலும்‌ சட்டையும்‌. 


அயமெனும்‌ பெயரே அறலும்‌ குதிரையும்‌ 
குளமும்‌ இரும்பும்‌ தகருங்‌ கூறுவர்‌. 


அளக மெனுபெயர்‌ புனலு மயிரும்‌ 
மயிர்க்குழற்‌ சியுமென வகுத்தனர்‌ புலார்‌. 


அளறெனும்‌ பெயரே நரகமும்‌ சேறுமாம்‌. 


அந்தரி யெனும்பெயர்‌ துர்க்கையும்‌ உமையுமாம்‌. 


அல்கல்‌ எனும்‌ பெயர்‌ தங்கலு நாளும்‌ 
கருங்கலும்‌ இரவும்‌ சிறுமையும்‌ சொல்லுவர்‌. 


அந்தி யெனும்பெயர்‌ பாலையாழ்த்‌ திறத்தோர்‌ 
ஓசைப்‌ பெயரு மாலையும்‌ இரவுமாம்‌. 


அடூப்பெனும்‌ பெயரே யியம னாளும்‌ 
அச்சப்‌ பெயருமுத்‌ தானமு மாமே. 


அறுவை யெனும்பெயர்‌ சித்திரை நாளும்‌ 
தூசும்‌ எனவே சொல்லப்‌ பெறுமே. 


அன்றில்‌ எனும்பெயர்‌ மூல நாளுமோர்‌ 
புள்ளும்‌ எனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


10 


11 


cl 


கவினி 


ரட்‌ 


சி 6) 


..16 


கய 


16 


ald 


வசட 


ப 


ம்க்‌ 


த்தல்‌ 


id 


தபு 


அகியெனும்‌ பெயரே அரவும்‌ இரும்புமாம்‌. 


அணுவெனும்‌ பெயரே நுண்மையும்‌ உயிரும்‌ 
மந்திரப்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


அகலுள்‌ எனும்‌ பெயர்‌ ஊரு நாடும்‌ 
பரப்பும்‌ எனவே பகரப்‌ பெறுமே. 


அவந்தி யெனும்‌ பெயர்‌ கிளியின்‌ பெயரும்‌ 
உஞ்சேனை நகரமும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


அருப்பம்‌ எனும்பெயர்‌ ஊர்ப்பொதுப்‌ பெயரும்‌ 
சோலையின்‌ பெயரும்‌ நோயும்‌ காடூமாம்‌. 


அடையெனும்‌ பெயரே இலையின்‌ பெயரும்‌ 
அடூத்தலும்‌ கனமும்‌ அப்பமும்‌ வழியுமாம்‌. 


அருவி யெனும்பெயர்‌ மலைச்சார்‌ நதியுந்‌ 
தினைத்தாள்‌ பெயரும்‌ செப்பப்‌ பெறுமே. 


அயிரி யெனும்பெயர்‌ நுண்மணற்‌ பெயரு 
மீன்முள்‌ ளரித்திடு கருவியும்‌ விளம்புவர்‌. 


அணையெனும்‌ பெயரே மெத்தையும்‌ சயனமும்‌ 
செய்கரைப்‌ பெயரும்‌ செப்பப்‌ பெருமே. 


அகமெனும்‌ பெயர்மரப்‌ பொதுவும்‌ சயிலமும்‌ 
இல்லமு மனமும்‌ இடமும்‌ பாவமும்‌ 
ஐந்திணைப்‌ பொருளு டனுள்ளு மாமே. 


அங்கணம்‌ எனும்பெயர்‌ தூம்பு வாயிலு 
முன்றிலுஞ்‌ சேறும்‌ மொழிந்தனர்‌ புலவர்‌. 


அரச னெனும்பெயர்‌ வியாழமு மன்னனும்‌. 


அன்னை யெனும்பெயர்‌ முன்பிறந்‌ தாளுந் 
தாயும்‌ துணைவியும்‌ சாற்றப்‌ பெறுமே. 


அம்மை யெனும்பெயர்‌ தாயு மறுபிறப்பும்‌ 
யாப்பினோர்‌ வனப்பும்‌ இயம்பப்‌ பெறுமே. 


அணியெனும்‌ பெயரே அழகும்‌ பெருமையும்‌ 
படையின துறுப்பும்‌ இலக்கண அணியும்‌ 
பூணும்‌ ஒப்பனையும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


வலு 


வத்‌ 


ர்‌ 


வந்தப்‌ 


வடு 


அனா 


பதில 


டிப்‌ 


Od 


கிலு 


விடு 


ன்‌ 


அன்று 


த 


....40 


அரத்தம்‌ எனும்பெயர்‌ அரத்தமும்‌ சிவப்பும்‌ 
அரக்கும்‌ கடம்பு மரத்தவுற்‌ பலமுமாம்‌. 


அடியெனும்‌ பெயரே முதன்மையும்‌ காலுங்‌ 
கவிதையின்‌ பாதமும்‌ செண்டும்‌ வெளியுமாம்‌. 


அரலையெனும்‌ பெயர்‌ அருங்கனி விதையும்‌ 
மாலும்‌ கழலையின்‌ பெயரும்‌ வழங்குவர்‌. 


அன்னமெனும்‌ பெயர்‌ சோறும்‌ ஓதிமமுமாம்‌. 


அக்கார மென்னும்‌ பெயர்சருக்‌ கரையும்‌ 
புடவையும்‌ எனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


அழனம்‌ எனும்பெயர்‌ அனலும்‌ பிணமுமாம்‌. 


அணியெனும்பெய ரன்பும்‌ நறவமும்‌ 
கொடையும்‌ வண்டின்‌ பெயரும்‌ கூறுவர்‌. 


அரிட்டம்‌ எனும்பெயர்‌ பிறவியிற்‌ குற்றமும்‌ 
கள்ளும்‌ காக்கையும்‌ கருதப்‌ பெறுமே. 


அத்தெனும்‌ பெயரே அசைச்சொல்லும்‌ சிவப்பும்‌ 
இசைப்புந்‌ துன்னமும்‌ அரைப்பட்‌ டிகையுமாம்‌. 


அக்கெனும்‌ பெயரே சங்கின்‌ மணியும்‌ 
ஏற்றின்‌ முரிப்பும்‌ எலும்பும்‌ இயம்புவர்‌. 


அராகம்‌ எனும்பெயர்‌ பாழையாழ்த்‌ திறமும்‌ 
செந்நிறப்‌ பெயரு முடுகியற்‌ கவிதையும்‌ 
ஆசையின்‌ பெயரு மாமென வழங்குவர்‌. 


அனந்தம்‌ எனும்பெயர்‌ பொன்னும்‌ ஆகாயமும்‌ 
அளவின்‌ மைப்பொருட்‌ பெயரு மாமே. 


அலங்கல்‌ எனும்பெயர்‌ அசைவும்‌ தொடையலும்‌ 
இலங்கலும்‌ தளிரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


அரத்தை யெனும்பெயர்‌ குறிஞ்சி யாழிசையும்‌ 
துன்பமும்‌ என்னச்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 
அடலெனும்‌ பெயரே சமரும்‌ பெலமும்‌ 


வென்றியும்‌ எனவே விளம்பப்‌ பெறுமே. 


அயிலெனும்‌ பெயரே வேலுங்‌ கூர்மையும்‌ 
ஆர்தலின்‌ பெயரு மாகு மென்ப. 


| 


வதி 


ட்‌, 


is 


AS 


மடு 


பணக்‌ 


AB 


....49 


வண்டு 


க 


ல்‌ 


ட 


4 


வலி 


வடு 


அரணம்‌ எனும்பெயர்‌ காவற்‌ காடும்‌ 
வேலுங்‌ காவலும்‌ மதிலும்‌ கவசமும்‌. 


அம்பண மென்னும்‌ பெயர்மரக்‌ கலமும்‌ 
கதலித்‌ தண்டும்‌ நீர்ப்பந்தலுந்‌ தூம்பும்‌ 
ஆமையின்‌ பெயரு மாமெனப்‌ புகலுவர்‌. 


அளித்தல்‌ எனும்பெயர்‌ கொடுத்தலும்‌ காத்தலும்‌ 


செறிவும்‌ எனவே செப்புவர்‌ புலவர்‌. 
அச்சம்‌ எனும்பெயர்‌ அகத்தியும்‌ பயமுமாம்‌. 


அருணம்‌ எனும்‌ பெயர்‌ செம்மறி யாடும்‌ 
மானும்‌ எலுமிச்சுஞ்‌ சிவப்பும்‌ வழங்குக. 


அந்தம்‌ எனும்பெயர்‌ அழகு முடிவுமாம்‌. 


அம்பல்‌ எனும்பெயர்‌ பழிமொழி யுடனே 
சிலரறிந்து தம்முட்‌ புறங்கூறல்‌ செப்புவர்‌. 


அலரெனும்‌ பெயர்பழி மொழியும்‌ பூவும்‌ 
பலரரிந்‌ தலர்தூற்‌ றுதலும்‌ பகருவர்‌. 


அரற்றல்‌ எனும்பெயர்‌ அழுகையும்‌ ஒலித்தலும்‌. 


அஞ்சலி எனும்பெயர்‌ அஞ்சலித்‌ திறைஞ்சலும்‌ 
வாவற்‌ பறவையும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


அலகெனும்‌ பெயரே நுளம்பும்‌ சோதிடமும்‌ 
நெற்கதி ராதியும்‌ பலகறைப்‌ பெயரும்‌ 
மகிழின்‌ பரலும்‌ புல்வாயுந்‌ துடைப்பமும்‌. 


அல்லி யெனும்‌ பெயர்‌ காசை மரமும்‌ 
வெள்ளாம்‌ பலுமக விதமும்‌ விளம்புவர்‌. 


அதமெனும்‌ பெயர்பா தாளமும்‌ கீழும்‌ 
இறங்குதற்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


அரமெனும்‌ பெயரே பலபொருள்‌ வடிவின்‌ 
அருகும்‌ அராவும்‌ கருவியு மாமே. 


அகைத்தல்‌ எனும்பெயர்‌ அறுத்தலும்‌ ஒலித்தலும்‌ 


ஈர்த்தலும்‌ எனவே இயம்பப்‌ பெறுமே. 


ர 


ல 


ஸ்லின்‌ 


௨00 


01 


வட 


03 


௨04 


டல 


00 


வ்‌ 


௨08 


09 


படு 


ம்‌ 


அசியெனும்‌ பெயரே அவமதிச்‌ சிரிப்பும்‌ 
வசிதரு வாளும்‌ படைக்கலப்‌ பொதுவுமாம்‌. 


அமரர்‌ எனும்பெயர்‌ அடுபடை வீரரும்‌ 
தேவரும்‌ எனவே செப்புவர்‌ புலவர்‌. 


அந்தணர்‌ எனும்பெயர்‌ அறவோர்‌ பெயரும்‌ 
பூசுரர்‌ பெயரும்‌ புகலுவர்‌ புலவர்‌. 


அள்ளெனும்‌ பெயரே காதும்‌ கூர்மையும்‌ 
வரிபத்‌ திரும்பும்‌ வன்மையும்‌ செறிவுமாம்‌. 


அலம்‌எனும்‌ பெயரே அமையவும்‌ கலப்பையும்‌. 


அயிரெனும்‌ பெயரே சருக்கரைப்‌ பெயரும்‌ 
நுண்மணற்‌ பெயரும்‌ நுண்மையும்‌ நுவலுவர்‌. 


அண்டசம்‌ எனும்பெயர்‌ அரவும்‌ தவளையும்‌ 
நண்டு முதலையு மாமையு மீனும்‌ 

உடும்பும்‌ ஒந்தியும்‌ பல்லியும்‌ அரணையும்‌ 
பறவையும்‌ இப்பியும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


அற்றம்‌ எனும்பெயர்‌ மறைவும்‌ அவகாசமு 
முடிவும்‌ எனவே மொழியப்‌ பெறுமே. 


அருச்சுனம்‌ எனும்பெயர்‌ மருதுவும்‌ வெளுப்புமாம்‌ 


அத்தி யெனும்பெய ரதவு மியானையும்‌ 
உவரியும்‌ எலும்பும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


அந்தில்‌ எனும்பெயர்‌ அசைச்சொல்லு மிடமுமாம்‌. 


அம்மெனும்‌ பெயரே அசைச்சொல்லு மழகும்‌ 
புனலின்‌ பெயரும்‌ புகலப்‌ பெறுமே. 


அம்பெனும்‌ பெயரே மேகமும்‌ புனலும்‌ 
கணையு மூங்கிலுங்‌ கருதப்‌ பெறுமே. 


அகளம்‌ எனும்பெயர்‌ தாழியும்‌ மிடாவுமாம்‌. 


அங்காரக மெனும்பெயர்‌ பூசு வனவும்‌ 
நெருப்பும்‌ எனவே நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


அஞரெனும்‌ பெயரே அறிவிலோர்‌ பெயரும்‌ 
துக்கமும்‌ எனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


பவதல 


ல்‌ 


14 


ரி 


வடு 


வரன்‌ 


கட்‌ 


வரச 


வலு 


al 


ல 


02 


பு 


ட்டு 


௮0 


வண்‌ 


அந்தகர்‌ எனும்‌ பெயர்‌ குருடருங்‌ கூற்றுமாம்‌. 


அரக்கெனும்‌ பெயரே மதுவிலோர்‌ விகற்பமும்‌ 
சிவப்புஞ்‌ சென்னிற மெழுகும்‌ செப்புவர்‌. 


அகவல்‌ எனும்பெயர்‌ கூத்துமாசி ரியப்பாவும்‌. 
அரங்கம்‌ எனும்பெயர்‌ ஆற்றிடைக்‌ குறையும்‌ 
போரிடம்‌ வட்டா டிடமும்‌ சபையும்‌ 
கூத்தா டூமிடப்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


அன்னல்‌ எனும்பெயர்‌ நாகமும்‌ சேறுமாம்‌. 


அழுங்கல்‌ எனும்பெயர்‌ ஆர வாரமும்‌ 
இரங்கலும்‌ கேடும்‌ இசைக்கப்‌ பெறுமே. 


அறலெனும்‌ பெயரே நீரு நீர்த்திரையும்‌ 
விழவும்‌ நுண்மணலும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


அளையெனும்‌ பெயரே தயிரும்‌ வன்மீகவும்‌ 


உம்மையும்‌ பாளியும்‌ மோர்‌இன்மைப்‌ பெயருமாம்‌. 


அங்கம்‌ எனும்பெயர்‌ உடலும்‌ உறுப்பும்‌ 
ஆறங்கமும்‌ கட்டிலும்‌ எலும்பு மாமே. 


அழுவ மெனும்பெயர்‌ துருக்கமும்‌ பரப்பும்‌ 
நாடும்‌ எனவே நவின்றனர்‌ புலவர்‌. 


அறுகெனும்‌ பெயரே யாளியும்‌ சிங்கமும்‌ 
புலியும்‌ யானையும்‌ புல்லினோர்‌ விகற்புமாம்‌. 


அத்திரி யெனும்பெயர்‌ மலையும்‌ குதிரையும்‌ 
கழுதையும்‌ ஒட்டகப்‌ பெயரும்‌ கருதுவர்‌. 


அறையெனும்‌ பெயர்மலை முழையும்‌ பாறையும்‌ 
சிற்றிலும்‌ மொழியும்‌ செப்பப்‌ பெறுமே. 


அரிலெனும்‌ பெயர்சிறு தூறும்‌ பிணக்கமும்‌ 
குற்றமும்‌ பரலும்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


அவலெனும்‌ பெயர்நீர்‌ நிலையும்‌ பள்ளமும்‌ 
முளையு நெற்பெறு சிற்றுண்டியு மொழிகுவர்‌. 


அண்ணை யெனும்பெயர்‌ அறிவிலோன்‌ பெயரும்‌ 
பேயின்‌ பெயரும்‌ பேசப்‌ பெறுமே. 


டப 


அவ 


ஆடு 


isl 


ரட்ட 


593 


94 


தல்‌ 


96 


பதி 


ல்க 


டன்‌ 


..100 


..101 


A102 


டுத்‌ 


10 


அகப்பா வெனும்பெயர்‌ மதிளுமுள்‌ ளுயரத்துப்‌ 
பொருந்திய மேடையின்‌ பெயரும்‌ புலம்புவர்‌. 


அசமெ னும்பெயர்‌ புருவை யாடும்‌ 
மூவாட்டை நெல்லின்‌ பெயரு மொழிகுவர்‌. 


அசனி யெனும்பெயர்‌ வச்சிரா யுதமும்‌ 
இடியின்‌ பெயரும்‌ இயம்பப்‌ பெறுமே. 


அல்லெனும்‌ பெயரே இரவும்‌ இருளுமாம்‌. 


அரிதம்‌ எனும்பெயர்‌ பசுமையும்‌ திசையும்‌ 
பசும்புற்‌ றரையும்‌ பகரப்‌ பெறுமே. 


அகடெனும்‌ பெயரே வயிறும்‌ புறமுமாம்‌. 


அமரல்‌ எனும்பெயர்‌ மிடைதலும்‌ பொலிவுமாம்‌. 


அருகல்‌ எனும்பெயர்‌ கருங்கலுஞ்‌ சார்தலும்‌. 


அடூதல்‌ எனும்பெயர்‌ அடர்தலும்‌ கொலையும்‌ 
பலபொருள்‌ பாகப்‌ படுத்தலின்‌ பெயருமாம்‌. 


அவிர்தல்‌ எனும்பெயர்‌ பீறலும்‌ ஒளியுமாம்‌. 


அம்பி யெனும்பெயர்‌ தெப்பமும்‌ தோணியும்‌ 
நீர்மே லோடூ வனவு நிகழ்த்துவர்‌. 


அந்தர மெனும்பெயர்‌ பேத முடிவும்‌ 
விண்ணி னிடமும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


அங்கா ரகனெனும்‌ பெயருதா சனனும்‌ 
செவ்வாய்ப்‌ பெயரும்‌ செப்பப்‌ பெறுமே. 


அடரெனும்‌ பெயரே ஐமை வடிவும்‌ 
நெருங்குதற்‌ பெயரு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


அரங்கெனும்‌ பெயரே மனையின்‌ விகற்பமும்‌ 
சபையும்‌ வட்டா டிடமும்‌ஓ ரிடமுமாம்‌. 


அயன மெனும்பெயர்‌ ஆண்டிற்‌ பாதியும்‌ 
வழியும்‌ எனவே வகுத்தனர்‌ புலவர்‌. 


அமலை யெனும்பெயர்‌ உமையவள்‌ பெயரும்‌ 
ஆர வார மும்சபைப்‌ பெயருமாம்‌. 


104 


105 


106 


107 


108 


109 


110 


111 


“12 


ரின்‌ 


..114 


ol 


..116 


பிர்‌ 


118 


19 


து 


11 


அலவன்‌ எனும்பெயர்‌ நண்டும்‌ பூளையும்‌ 
நிலவுங்‌ கடக ராசியும்‌ நிகழ்த்துவர்‌. 


அரசெனும்‌ பெயரோர்‌ தருவு மன்னனும்‌ 
ராச்சியப்‌ பெயரும்‌ இயம்பப்‌ பெறுமே. 


அறிக்கை எனும்பெயர்‌ அறிதலின்‌ பெயரும்‌ 
பற்று வித்தலின்‌ பெயரும்‌ பகருவர்‌. 


அதரெனும்‌ பெயரே புழுதியும்‌ வழியும்‌ 
நுண்மணற்‌ பெயரு நுவலப்‌ பெறுமே. 


அருந்த வெனும்பெயர்‌ அருமையும்‌ பொசித்தலும்‌. 


அத்தன்‌ எனும்பெயர்‌ ஈசனும்‌ குருவும்‌ 
தந்தையும்‌ எனவே சாற்றினர்‌ புலவர்‌. 


அனித்தியம்‌ எனும்பெயர்‌ நிலையாமை பொய்யுமாம்‌. 


அண்ணல்‌ எனும்பெயர்‌ தலைவனும்‌ பெருமையும்‌. 


அச்சுதன்‌ எனும்பெயர்‌ அமுதிறை பெயருங்‌ 
கண்ணனும்‌ அசோகமர்‌ கடவுள்‌ பெயருமாம்‌. 


அனுவெனும்‌ பெயரே தொடர்ச்சியும்‌ கவுளுமாம்‌. 
அமுதம்‌ எனும்பெயர்‌ முத்தியும்‌ பெருமையும்‌ 
புனலும்‌ பயசும்‌ புலவ ௬ணவுடன்‌ 


மேகமும்‌ எனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


அம்பரம்‌ எனும்பெயர்‌ அம்புடன்‌ ஆனையிற்‌ 
பிறகா லுமெனப்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


அலையெனும்‌ பெயரே கடலும்‌ கடற்றிரைப்‌ 
பெயரும்‌ எனவே பேசப்‌ பெறுமே. 


அராவல்‌ எனும்பெயர்‌ புரைதலும்‌ குறுகலும்‌ 


அரணி யெனும்பெயர்‌ தீக்கடை கோலும்‌ 
கவசமு மதிலும்‌ கருதப்‌ பெறுமே. 


அற்பம்‌ எனும்பெயர்‌ சிறுமையும்‌ நாயுமாம்‌. 


அழுக்கா றெனும்பெயர்‌ பொறாமையின்‌ பெயரும்‌ 
மனக்கோட்‌ டத்தின்‌ பெயரும்‌ வழங்குவர்‌. 


..121 


122 


2123 


..124 


2125 


..126 


வத்‌ 


2128 


‘129 


..130 


sol 


வச்‌ 


வடு 


ல 


12 


அனங்கம்‌ எனும்பெயர்‌ மல்லிகைப்‌ பெயரும்‌ 
இருவாட்‌ சியுமென இயம்புவர்‌ புலவர்‌. 


அசையெனும்‌ பெயர்‌ ரசைகளும்‌ அசைச்சொல்லும்‌. 


அமுதெனும்‌ பெயரே பாலும்‌ இன்கதையும்‌ 
தெய்வ வுணவின்‌ விகற்பமும்‌ செப்புவர்‌. 


அசோக மெனும்பெய ரசோகின்‌ தருவும்‌ 
இன்பமும்‌ எனவே இயம்பப்‌ பெறுமே. 


அசைத்தல்‌ எனும்‌ பெயர்‌ அசைத்தலின்‌ பெயரும்‌ 
கட்டுதற்‌ பெயரும்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


அகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ஆகார வருக்கம்‌ 


ஆதி யெனும்பெய ரான்றிரு நாமமு 
மாதவனும்‌ ஒற்றியில்‌ வைத்த பொருளும்‌ 
அருகனு முதலு நேரோடலு மாமே. 


ஆரல்‌ எனும்பெயர்‌ அங்கா ரகனும்‌ 
கார்த்திகை நாளும்‌ கடிமதில்‌ உறுப்பும்‌ 
ஒருமீன்‌ பெயரும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


ஆவணம்‌ எனும்பெயர்‌ தெருவும்‌ அங்காடியும்‌ 
அடிமை யோலையும்‌ புனர்பூ சமுமாம்‌. 


ஆடி யெனும்பெயர்‌ மாதத்தி லொன்றும்‌ 
நாடி லுத்திராடமும்‌ கண்ணா டியுமாம்‌. 


ஆசை யெனும்பெயர்‌ திசையும்‌ காதலும்‌ 
பொன்னும்‌ எனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


ஆழி யெனும்பெயர்‌ நேமிப்‌ புள்ளும்‌ 
கடலும்‌ வட்ட வடிவுந்‌ தேர்க்காலும்‌ 
சக்கிரா யுதமு மோதிரமுங்‌ கரையுமாம்‌. 


ஆலம்‌ எனும்பெயர்‌ அறலும்‌ விடமும்‌ 
ஆல மரமும்‌ மலர்ந்திட பூவுமாம்‌. 


ஆசார மென்னும்‌ பெயர்நல்‌ லொழுக்கமும்‌ 
தூசின்‌ பெயரும்‌ மழைப்பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


120 


AES 


..140 


..141 


...142 


oe ta 


...144 


145 


..146 


..147 


..148 


..149 


10 


13 


ஆர்வம்‌ எனும்பெயர்‌ விருப்பொடு நரகுமாம்‌. 


ஆறெனும்‌ பெயரே வழியும்‌ நதியுமோர்‌ 
எண்ணும்‌ எனவே இயம்புவர்‌ புலவர்‌. 


ஆலையம்‌ எனும்பெயர்‌ தேவர்‌ கோயிலும்‌ 
நகரமும்‌ யானைக்‌ கூடமும்‌ நவிலுவர்‌. 


ஆரை எனும்பெயர்‌ கொத்தளிப்பாய்‌ புரிசையாம்‌ 


நீர்செறி யாரையின்‌ பெயரு நிகழ்த்துவர்‌. 


ஆடவர்‌ எனும்பெயர்‌ ஆண்பாற்‌ பொதுவும்‌ 
இளைஞர்‌ பெயரும்‌ இயம்பப்‌ பெறுமே. 


ஆர்வல ரெனும்பெயர்‌ அன்புடை யோனும்‌ 
கணவனும்‌ எனவே கருதுவர்‌ புலவர்‌. 


ஆக மெனும்பெயர்‌ தேகமு மார்புமாம்‌. 


ஆகார மெனும்பெயர்‌ அசனமு நெய்யுந்‌ 
தேகமும்‌ எனவே செப்பப்‌ பெறுமே. 


ஆம்பல்‌ எனும்பெயர்‌ ஆனையுங்‌ குமுதமும்‌ 
இசையின்‌ குழலும்‌ கள்ளு மூங்கிலும்‌ 
ஒலியின்‌ பெயரும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


ஆரம்‌ எனும்பெயர்‌ அத்தி மரமும்‌ 
அணிகலப்‌ பொதுவுந்‌ தரளமு மாலையும்‌ 
சந்தன முமணி வடமும்‌ பதக்கமும்‌. 


ஆடல்‌ எனும்பெயர்‌ வென்றியு நடனமும்‌ 
உரையா டலுமென வுரைத்தனர்‌ புலவர்‌. 


ஆர்ப்பெனும்‌ பெயரே ஆரவா ரித்தலும்‌ 
அமருஞ்‌ சிரிப்பும்‌ ஆகும்‌ என்ப. 


ஆரெனும்‌ பெயரே யாத்தியும்‌ கூர்மையும்‌ 
தேராழி யுறுப்பு நிறைவும்‌ செப்புவர்‌. 


ஆசெனும்‌ பெயரே அற்பமும்‌ குற்றமும்‌ 
மெய்புகு கருவியும்‌ விரைவுமோர்‌ கவியுமாம்‌. 


ஆற்ற லெனும்பெயர்‌ ஆண்மையு மிகுதியும்‌ 


பொறுமையும்‌ சுமத்தலும்‌ பெலமும்‌ பொய்யாமையும்‌ 


ஞானமும்‌ உண்டாக்‌ குதலும்‌ நவிலுவர்‌. 


விர்‌ 


விலக 


153 


A154 


LSD 


156 


விர்‌ 


158 


லட 


160 


161 


ஒடு 


டு 


104 


இழ 


14 


ஆடெனும்‌ பெயரே யாட்டின்‌ விகற்பமும்‌ 
மேடவி ராசியும்‌ வென்றியும்‌ விளம்புவர்‌. 


ஆகுலம்‌ எனும்பெயர்‌ சத்த வொலியுடன்‌ 
வருத்தமும்‌ எனவே வழங்கப்‌ பெறுமே. 


ஆர்த லெனும்பெயர்‌ உண்டலும்‌ நிறைதலும்‌ 
அணிதலின்‌ பெயரு மாகு மென்ப. 


ஆணையெனும்‌ பெயரி லாஞ்சனையு முண்மையும்‌ 


சத்திய வசனமும்‌ ஏவலும்‌ சாற்றுவர்‌. 


ஆசினி யெனும்பெயர்‌ மாவயி ரத்தொடு 
பலாவினோர்‌ விகற்பமும்‌ விசும்பும்‌ பகருவர்‌. 


ஆக்கம்‌ எனும்பெயர்‌ அன்புசெய மிலாபம்‌ 
பாக்கிய வியல்பும்‌ பயில்பூந்‌ திருவுமாம்‌. 


ஆரி எனும்பெயர்‌ அழகும்‌ கதவுமாம்‌. 
ஆணம்‌ எனும்பெயர்‌ அன்பும்‌ குழம்புமாம்‌. 


ஆகு வெனும்பெயர்‌ எலியின்‌ விகற்பமும்‌ 
மூடிகப்‌ பெயரும்‌ மொழியப்‌ பெறுமே. 


ஆதித்‌ தியரெனும்‌ பெயர்விண்‌ ணவரும்‌ 
சூரியர்‌ பெயரும்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


ஆவரணம்‌ எனும்பெயர்‌ அரணமு மறைவும்‌ 
சட்டையுங்‌ கவசமும்‌ தடையும்‌ துகிலுமாம்‌. 


ஆதன்‌ எனும்பெயர்‌ அறிவிலோன்‌ பெயரும்‌ 
சீவனும்‌ எனவே செப்பப்‌ பெறுமே. 


ஆங்கெனும்‌ பெயரே யவ்விடப்‌ பெயரும்‌ 
அசைச்சொற்‌ பெயரும்‌ உவமையு மாமே. 


ஆயம்‌ எனும்பெய ரரிவையர்‌ கூட்டமும்‌ 
ஆதா யத்தொடு கவற்றின்‌ றாயமுமாம்‌. 


ஆயல்‌ எனும்பெயர்‌ ஆய்தலும்‌ வருத்தமும்‌. 
ஆய்தல்‌ எனும்பெயர்‌ தேர்தலு நுணுக்கமும்‌. 


ஆலல்‌ எனும்பெயர்‌ நடனமும்‌ ஒலியுமாம்‌. 


166 


கரியர்‌ 


1608 


10 


வயிறு 


இலம்‌ 


வப 


விதி 


174 


பு 


176 


lA 


178 


வி 


160 


S| 


2182 


15 


ஆலெனும்‌ பெயரே யசைச்சொலும்‌ புனலும்‌ 
பழமரப்‌ பெயரும்‌ பகருவர்‌ புலவர்‌. 


ஆனி எனும்பெயர்‌ கெடுதலின்‌ பெயரும்‌ 
மாதத்தி லொன்று மூலநாட்‌ பெயருமாம்‌. 


ஆனகம்‌ எனும்பெயர்‌ துந்துமிப்‌ பெயரும்‌ 
படகமும்‌ எனவே பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


ஆனியம்‌ எனும்பெயர்‌ நாளும்‌ பொழுதுமாம்‌. 
ஆசுகம்‌ எனும்பெயர்‌ அம்பும்‌ காற்றுமாம்‌. 


ஆவி எனும்பெயர்‌ வாவியும்‌ உயிரும்‌ 
புகையு நாற்றமு மூச்சும்‌ புகலுவர்‌. 


ஆவெனும்‌ பெயரே இரக்கக்‌ குறிப்பும்‌ 
உயிரும்‌ பசுவும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


ஆடகம்‌ எனும்பெயர்‌ துவரையும்‌ பொன்னுமாம்‌. 


ஆம்பிரம்‌ எனும்பெயர்‌ தேமாப்‌ பெயரும்‌ 
புளிமாப்‌ பெயரும்‌ புளிப்பும்‌ புகலுவர்‌. 


ஆரியர்‌ எனும்பெயர்‌ அறிவுடை யோரும்‌ 
ஆரிய தேசத்‌ தவரு மாமே. 


ஆணி யெனப்பெயர்‌ எழுத்தாணியும்‌ அழகும்‌ 
ஆணி மானவிகற்பமும்‌ சயனமு மாமே. 


ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


இகர வருக்கம்‌ 


இரவி எனும்பெயர்‌ எழுஞ்சூ ரியனுடன்‌ 
மலையும்‌ வாணிகத்‌ தொழிலும்‌ வழங்குவர்‌. 


இருளெனும்‌ பெயரே கருமையு மயக்கமும்‌ 
நரகமுந்‌ திமிரமு நவின்றனர்‌ புலவர்‌. 


இரலை யெனும்பெயர்‌ மானி னேறும்‌ 
அசுபதியு மூதுங்‌ கொம்பு மாமே. 


இறையெனும்‌ பெயரே சிவனும்‌ இல்லிறப்பும்‌ 
தலைமையுந்‌ தலைவன்‌ பெயருந்‌ தங்கலும்‌ 


1623 


164 


௩-183 


166 


வ்கி 


166 


169 


(0. 


ரர்‌ 


le 


ம்ம 


194 


«193 


...196 


16 


புள்ளிற குங்கை வரையும்‌ சிறுமையும்‌ 
குடியிறைப்‌ பெயரும்‌ சொல்லும்‌ கூறுவர்‌. 


இடியெனும்‌ பெயரே நென்மா முதலும்‌ 
உறுதி வார்த்தையும்‌ அசனியும்‌ ஓதுவர்‌. 


இறாலெனும்‌ பெயர்கார்த்‌ திகையும்‌ இடபமும்‌ 
தேன்கூ டூமொரு மீனுஞ்‌ செப்புவர்‌. 


இறும்பெனும்‌ பெயரே தாமரைப்‌ பூவும்‌ 
மலையும்‌ காடும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


இலஞ்சி யெனும்பெயர்‌ மகிழமரப்‌ பெயரும்‌ 
கொப்புளுந்‌ தடாகமும்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


இடையெனும்‌ பெயரெ இடமும்‌ நுகப்பும்‌ 
நடுவும்‌ எனவே நவிலப்‌ பெறுமே. 


இகுளை யெனும்பெயர்‌ சுற்றமும்‌ பாங்கியும்‌. 


இரதம்‌ எனுபெயர்‌ தேரும்‌ இன்சுவையும்‌ 
அரைநாண்‌ புணர்ச்சி பாத ரதமுமாம்‌. 


இலம்பக மெனும்பெய ரத்தி யாயமும்‌ 
நுதலணிப்‌ பெயருந்‌ தொடையலு நுவலும்‌. 


இந்தனம்‌ எனும்பெயர்‌ இசையும்‌ காட்டமும்‌ 
நெருப்பிடு கலனு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


இளியெனும்‌ பெயரோ ரிசையும்‌ யாழ்நரம்பும்‌ 
இகழ்ச்சியில்‌ வருக்கப்‌ பெயரும்‌ இயம்புவர்‌. 


இலையம்‌ எனும்பெயர்‌ கூத்தின்‌ விகற்பமும்‌ 
கூத்தின்‌ பெயருங்‌ கேடுங்‌ கூறுவர்‌. 


இறைவை யெனும்பெயர்‌ ஏணிநீர்ப்‌ புட்டிலாம்‌. 


இழுக்கம்‌ எனும்பெயர்‌ பிழைத்தல்‌ பொல்லாங்குமாம்‌. 


இறப்பெனும்‌ பெயரே யிறத்தலும்‌ மிகுதியும்‌ 
நடத்தலு மில்லி றப்பும்‌ நவிலுவர்‌. 


இலாங்கலி யெனும்பெயர்‌ தென்ன மரமும்‌ 
கலப்பைப்‌ பெயரும்‌ வெண்காந்தளும்‌ கருதுவர்‌. 


2127 


2.98 


24199 


200 


201 


02 


02 


204 


ஹண்ட்‌ 


200 


207 


208 


....209 


வடு 


211 


012 


17 


இகுத்தல்‌ எனும்பெயர்‌ கொடுத்தலும்‌ வீழ்த்தலும்‌ 
செகுத்தலு மவிர்தலும்‌ இளைத்தலும்‌ செப்புவர்‌. 


இல்லெனும்‌ பெயரே யில்லை யென்றலும்‌ 
இராசியு மனைவியு மனையும்‌ இடமுமாம்‌. 


இராசி யெனும்பெய ரோசையுங்‌ கூட்டமும்‌. 
இராசிய மெனும்பெயர்‌ யோனியும்‌ மறைவுமாம்‌. 


இபமெனும்‌ பெயரே மரத்தின்‌ கொம்பும்‌ 
யானையின்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


இகலெனும்‌ பெயரே பெலமும்‌ சமரமும்‌ 
பகையும்‌ எனவே பகரப்‌ பெறுமே. 


இடமெனும்‌ பெயரிடப்‌ புறமும்‌ விசாலமும்‌ 
இடங்களின்‌ விகற்பமும்‌ செல்வமும்‌ இயம்புவர்‌. 


இடக்க ரெனும்பெயர்‌ குடத்தின்‌ பெயரும்‌ 
மறைத்திடு வார்த்தையும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


இதழெனும்‌ பெயர்பூ வினிதழு மதரமும்‌ 
பனைமடல்‌ போலவும்‌ பகரப்‌ பெறுமே. 


இயமெனும்‌ பெயரே யுரையும்‌ ஓசையும்‌ 
வாத்தியப்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


இருபிறப்‌ பெனும்பெய ரெயிறும்‌ பறவையும்‌ 
பார்ப்பெனும்‌ சாதியும்‌ நிலவும்‌ பகருவர்‌. 


இருசெனும்‌ பெயரே பண்டியுள்‌ இரும்பும்‌ 
செவ்வையும்‌ எனவே செப்புவர்‌ புலவர்‌. 


இவர்தல்‌ எனும்பெயர்‌ ஏறலும்‌ விரும்பலும்‌. 


இவறல்‌ எனும்பெயர்‌ ஓசையு மறப்புமாம்‌. 


இழுமென லெனும்பெயர்‌ இனிமையும்‌ ஒலியுமாம்‌. 


இறத்தல்‌ எனும்பெயர்‌ மிகுத்தலும்‌ கடத்தலும்‌ 
மரணமும்‌ எனவே வழங்கப்‌ பெறுமே. 


இறுத்த லெனும்பெயர்‌ தங்கலும்‌ இயம்பலும்‌ 
ஒடித்தலும்‌ எனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


ஒக 


திட்‌ 


பிட 


தபு 


ப்‌ 


ஒதிய 


த ப 


20 


| 


ல்‌ 


2 


sd 


LR 


லட 


வக்கர 


ER 


பத்தல 


18 


இளமை யெனும்பெயர்‌ தண்மையும்‌ காமமும்‌ 
இளமையின்‌ பருவமு மியம்பப்‌ பெறுமே. 


இரதி யெனும்பெயர்‌ மதனன்‌ றேவியும்‌ 
பித்தளைப்‌ பெயரும்‌ பிடியா னையுமாம்‌. 


இக்கெனும்‌ பெயரே மதுவும்‌ கரும்புமாம்‌. 


இறும்பூ தெனும்பெயர்‌ மலையும்‌ அதிசயமும்‌ 
சிறுதூறும்‌ குழையுந்‌ தகைமையும்‌ செப்புவர்‌. 


இடங்க ரெனும்பெயர்‌ குடமும்‌ தூர்த்தரும்‌ 
முதலையு மெனவே மொழிந்தனர்‌ புலவர்‌. 


இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ஈகார வருக்கம்‌ 


ஈழ மெனும்பெயர்‌ பொன்னின்‌ பெயரும்‌ 
சிங்கள தேசமு நறவுஞ்‌ செப்புவர்‌. 


ஈகை யெனும்பெயர்‌ ஈங்கையும்‌ கொடுத்தலும்‌ 
பொன்னும்‌ எனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


ஈடெனும்‌ பெயரே பெலமும்‌ குழைவும்‌ 
பெருமையு முவமையும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


ஈமம்‌ எனும்பெய ரெரியிடு கலனும்‌ 
மயானமும்‌ விறகும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


ஈண்டெனும்‌ பெயரே யிவ்விடப்‌ பெயரும்‌ 
ஈங்கையின்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


ஈர மெனும்பெயர்‌ அன்புங்‌ குளிர்ச்சியும்‌ 
பகுத்தலும்‌ எனவே பகரப்‌ பெறுமே. 


ஈன்றா னெனும்பெயர்‌ பிரமனும்‌ பிதாவுமாம்‌. 


ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


உகர வருக்கம்‌ 


உடுவெனும்‌ பெயரே யொளிவான்‌ மீனும்‌ 
பகழியும்‌ அம்புத்‌ தலையொடூ நாவாய்‌ 
நடத்திய மரக்கலக்‌ கோலு நவிலுவர்‌. 


90 


௨ 


மன்த்லி 


கைல்‌ 


2௮4 


வட 


கல்ப 


கர்‌, 


லி 


த]! 


240 


241 


242 


19 


உத்திர மெனும்பெய ரொருநா ளூடனே 
சித்திர மாளிகை சேர்ந்த தோருறுப்பே. 


உத்தி யெனும்‌ பெய ருரகப்‌ பொறியுடன்‌ 


திருவினு றுப்பொடு நுண்மைப்‌ பொருளுமாம்‌. 


உத்திர மெனும்பெயர்‌ மேலும்‌ வடக்கும்‌ 
மறுவார்த்‌ தையுமென வழங்கப்பெறுமே. 


உலவை யெனும்பெயர்‌ மரத்தின்‌ கோடும்‌ 
விலங்கின்‌ மருப்புங்‌ காற்றுந்‌ தழையுமாம்‌. 


உந்தி யெனும்பெயர்‌ நீரும்நீர்ச்‌ சுழியும்‌ 
தேரின்‌ றட்டும்‌ நாபியும்‌ கடலும்‌ 


பெண்கள்‌ விளையாடலு நதியும்‌ பேசுவர்‌. 


உப்பெனும்‌ பெயரே மகளிர்‌ விளையாடலும்‌ 


கடலும்‌ இனிமையும்‌ கடல்விளையு வருமாம்‌. 


உறையெனும்‌ பெயரே நீர்த்துளி முதலாந்‌ 
துளியு நீர்நோய்‌ தொலைத்தி௫ மருந்தும்‌ 
பெருமையும்‌ பாலும்‌ பிரையும்‌ விழுமமும்‌ 


வெண்கலப்‌ பெயரும்‌ இடைச்சொலு முணவும்‌ 


ஊழியுங்‌ காரமும்‌ உவர்நீரு நீளமும்‌ 
படையுறை யுடனே நன்னில வூரும்‌ 
எண்குறித்‌ திறுதி யெய்வதும்‌ இயம்புவர்‌. 


உலகெனும்‌ பெயருயர்ந்‌ தோரும்‌ பூமியும்‌ 
திசையு மாகாயமு நாடூஞ்‌ செப்புவர்‌. 


உலக்கை யெனும்பெய ரோண நாளு 
முரோங்கலு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


உறுவ னெனும்பெயர்‌ அசோகமர்‌ கடவுளும்‌ 
இருடியு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


உறையுள்‌ எனும்பெய ரூரு நாடும்‌ 
வீட்டின்‌ பெயரும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 
உயவை யெனும்பெயர்‌ கானை யாறுங்‌ 


காக்கணங்‌ கருவிளைப்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


உழையெனும்‌ பெயரே யாழி னரம்பும்‌ 
இடமும்‌ மானும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


௮43 


244 


கல்‌ 


240 


ab 


248 


தசம 


கபடு 


லம்‌ 


லதல 


ல்‌, 


od 


கிலி 


20 


உம்பல்‌ எனும்பெயர்‌ விலங்கினாண்‌ பெயருங்‌ 
குடிவழித்‌ தோன்றலும்‌ யானையுங்‌ கூறுவர்‌. 


உவாவெனும்‌ பெயரினை யோனும்‌ யானையும்‌ 
ஈருவா வின்பெயர்‌ தானும்‌ விளம்புவர்‌. 


உண்டை யெனும்பெயர்‌ படையின துறுப்பும்‌ 
திரண்ட வடிவின்‌ பெயருஞ்‌ செப்புவர்‌. 


உளையெனும்‌ பெயரே பரிக்க டிவாளத்‌ 
தணிம யிராயவு மஃறிணை மயிரும்‌ 
ஆண்பான்‌ மயிரொடு சத்த வொலியுமாம்‌. 


உடையெனும்‌ பெயரே செல்வமும்‌ கூறையும்‌ 
குடைவேலு முடைமைப்‌ பெயரும்‌ கூறுவர்‌. 


உணர்வெனும்‌ பெயரே உளத்தின்‌ தெளிவும்‌ 
ஞானமு மெனவே நவிலப்‌ பெறுமே. 


உரையெனும்‌ பெயரே சத்த வொலியும்‌ 
தேய்தலு மொழியுஞ்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


உவளக மெனும்பெயர்‌ மதிலும்‌ பள்ளமும்‌ 
ஆய ரூருமோர்‌ பக்கமும்‌ வாவியும்‌. 


உயிரெனும்‌ பெயரே சீவனுங்‌ காற்றுமாம்‌. 


உறழ்வெனும்‌ பெயரிடை யீடு முவமையும்‌ 
புணர்வும்‌ செறிவும்‌ புகலப்‌ பெறுமே. 


உருத்த லெனும்பெயர்‌ தோன்றுதல்‌ சினமுமாம்‌. 


உக்கம்‌ எனும்பெய ரிடையின்‌ பக்கமும்‌ 
விசிறியு மிடபப்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 


உம்ப ரெனும்பெயர்‌ உயர்நில மேடையும்‌ 
தேவரும்‌ விசும்பும்‌ செப்பப்‌ பெறுமே. 


உரமெனும்‌ பெயரே யூக்கமும்‌ ஞானமும்‌ 
பெலமு மருமமும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


உருவெனும்‌ பெயரே நிறமும்‌ வடிவமும்‌ 
அட்டையின்‌ பெயரு மாகு மென்ப. 


உவப்பெனும்‌ பெயரே யுயரமு மகிழ்ச்சியும்‌. 


nL 


ந்தனர்‌ 


வரல 


ல்‌ 


200 


i201 


202 


0 


204 


வடு 


200 


207 


208 


209 


“240 


| 


21 


உறவி யெனும்பெயர்‌ உயிர்நிலைக்‌ களமும்‌ 
நீரூற்றும்‌ உறவும்‌ எறும்பும்‌ உணர்த்துவர்‌. 


உறுப்பெனும்‌ பெயரே யுடலு மங்கமும்‌ 
படையின துறுப்பும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


உடலெனும்‌ பெயரே யுடம்பும்‌ பொருளுமாம்‌. 
உவணம்‌ எனும்பெயர்‌ கழுகும்‌ பருந்துமாம்‌. 
உளர்தல்‌ எனும்பெயர்‌ உதறலும்‌ வருடலும்‌. 
உள்ள மெனும்பெயர்‌ நெஞ்சமு நினைவுமாம்‌. 
உழப்பெனும்‌ பெயரே வலியு முச்சாகமும்‌. 


உள்ள மெனும்பெயர்‌ முயற்சியின்‌ பெயரும்‌ 
நெஞ்சின்‌ பெயரு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


உறுகண்‌ எனும்பெயர்‌ நோயும்‌ துன்பமும்‌ 
மிடியும்‌ பயமும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


உஞ்ற்றெனும்‌ பெயரே வழுக்குடன்‌ ஒளிர்ட்சியுந்‌ 
தாளாண்‌ மையுமெனச்‌ சாற்றினர்‌ புலவர்‌. 


உறதி யெனும்பெயர்‌ கல்வியும்‌ நன்மையும்‌. 


உகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ஊகார வருக்கம்‌ 


ஊக்க மெனும்பெய ருள்ளத்தின்‌ மிகுதியும்‌ 
பெலமு முச்சாகமும்‌ பேசப்‌ பெறுமே. 


ஊழ்‌எனும்‌ பெயரே பகையும்‌ பழமையும்‌ 
மரபும்‌ வெயிலும்‌ விதியும்‌ வழங்குவர்‌. 


ஊதிய மெனும்பெயர்‌ லாபமும்‌ கல்வியும்‌. 


ஊழ்த்த லெனும்பெயர்‌ பதனழிவுஞ்‌ செவ்வியும்‌ 
நினைத்தலும்‌ எனவே நிகழ்த்தப்‌ பெறுமே. 


ஊசி யெனும்பெயர்‌ எழுத்தாணியுஷஞ்‌ சூரியும்‌. 


ஊறெனும்‌ பெயரே தீண்டலுந்‌ தீமையும்‌ 
கொலையும்‌ இடையூறுங்‌ கூறப்‌ பெறுமே. 


மிக்‌ 


வ்கி 


274 


ரலி 


ர 


ன்‌ 


26 


மல்கி 


வ 


201 


திடல்‌ 


ண்ட 


204 


ல்‌ 


280 


வ ட்‌ 


286 


ல்‌ 


ஊற்றெனும்‌ பெயரே யூற்றி னுடனே 
ஊன்றிய கோலும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


ஊர்தி யெனும்பெயர்‌ விமானமுந்‌ தேரும்‌ 
யானையும்‌ பரியும்‌ சிவிகையும்‌ பாண்டிலும்‌. 


ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


எகர வருக்கம்‌ 


என்றூழ்‌ எனும்பெயர்‌ இரவியும்‌ வெயிலும்‌ 
கோடைக்‌ காலமும்‌ கூறப்பெறுமே. 


எல்லெனும்‌ பெயரே யிரவியும்‌ ஒளியும்‌ 
இருளு மிகழ்ச்சியும்‌ இயம்புவர்‌ பெரியோர்‌. 


எலியெனும்‌ பெயரே யெலியின்‌ விகற்பமும்‌ 
பூர நாளொடு மதுவும்‌ புகலுவர்‌. 


எருவை யெனும்‌ பெயர்‌ கொறுக்கையுடனே 
கழுகுந்‌ தாம்பிரப்‌ பெயரும்‌ கருதுவர்‌. 


எறுழெனும்‌ பெயரே தண்டா யுதமும்‌ 
பெலமு மெனவே பேசப்‌ பெறுமே. 


எக்கர்‌ எனும்பெயர்‌ சொரிதலும்‌ குவிதலும்‌. 


எகின மென்னும்பெயர்‌ புளிமாவு மன்னமும்‌ 


காவரிமாவு நீர்நாயும்‌ புளியின்றருவும்‌ புகலப்பெறுமே. 


எஃகெனும்‌ பெயரே வேலுங்‌ கூர்மையும்‌ 
உருக்கு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


எள்த லெனும்பெயர்‌ இகழ்தலு நகையுமாம்‌. 


எற்றெனும்‌ பெயரே யிரக்கமும்‌ எறிதலும்‌ 
அடித்தலும்‌ எத்தன்மைத்‌ தென்றலு மாமே. 


எற்றுதல்‌ எனும்பெயர்‌ எறிதலும்‌ புடைத்தலும்‌. 


எண்ணெனும்‌ பெயரே யெள்ளு மிலக்கமுஞ்‌ 
சொதிடப்‌ பெயரும்‌ விசாரமு மெளிமையும்‌. 


எழிலெனும்‌ பெயரே யிளமையு மழகுமாம்‌. 


வதிய 


அச 


சர 


ட்ட 


டக்‌, 


2094 


ர 


Pi 


el 


A 


ந 


௨௮00 


1 


1, 


02 


2 


எல்லை யெனும்பெயர்‌ அளவையும்‌ இரவியும்‌. 


எகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ஏகார வருக்கம்‌ 


ஏல்வை யெனும்பெயர்‌ வாவியும்‌ பொழுதுமாம்‌. 
ஏமம்‌ எனும்பெயர்‌ இன்பமும்‌ வெண்ணீறுஞ்‌ 
சேமமும்‌ பொன்னுமே மாப்பு மயக்கும்‌ 
காவலும்‌ இரவுங்‌ கருதுவர்‌ புலவர்‌. 

ஏறெனும்‌ பெயரிடி யேற்றின்‌ பெயரும்‌ 
விலங்கி னாண்பாற்‌ பெயரு மிடபமும்‌ 
அசுபதிப்‌ பெயரு மாகு மென்ப. 


ஏனல்‌ எனும்பெயர்‌ தினைதினைப்‌ புனமுமாம்‌. 


ஏனாதி யெனும்பெயர்‌ மயிர்வினை யோனும்‌ 
மந்திரித்‌ தந்திரிப்‌ பெயரும்‌ வழங்குக. 


ஏந்த லெனும்பெயர்‌ பெருமையு முயரமும்‌ 
தலைவனும்‌ எனவே சாற்றினர்‌ புலவர்‌. 


ஏதி யெனும்பெயர்‌ ஆயுதப்‌ பொதுவும்‌ 
வாளும்‌ எனவே வகுத்தனர்‌ புலவர்‌. 


ஏதம்‌ எனும்பெயர்‌ குற்றமும்‌ துன்பமும்‌. 


ஏணி யெனும்பெயர்‌ எல்லையு முலகமு 
மானுங்‌ கண்ணே ணியுமே வழங்குவர்‌. 


ஏங்கல்‌ எனும்பெயர்‌ ஒலியும்‌ இரங்கலும்‌ 
ஏங்குதற்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


ஏற்றல்‌ எனும்பெயர்‌ எதிர்ந்துபோர்‌ செய்தலும்‌ 
கோடலின்‌ பெயருங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


ஏரெனும்‌ பெயரே யழகுமுழு பெற்றமும்‌ 
உழவுடை யோனும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


ஏனையெனும்‌ பெயரிடைச்‌ சொல்லும்‌ ஒலியுமாம்‌. 


ஏவலெனும்‌ பெயர்‌ வியங்கோளும்‌ வறுமையும்‌. 


௮04 


பில 


க 


வன 


௨௮08 


ie, 


AIL 


| 


பிய 


ய்‌ 


௮14 


விரிய 


1 


ணிய 


As 


24 


ஏல மெனும்பெய ரேலவி கற்பமும்‌ 
மயிர்ச்சாந்‌ துமென வழங்குவர்‌ புலவர்‌. 


ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ஐகார வருக்கம்‌ 


ஐயம்‌ எனும்பெயர்‌ பிச்சைகொள்‌ கலனும்‌ 
பிச்சையும்‌ வெண்ணெயுஞ்‌ சந்தே கமுமாம்‌. 


ஐயை யெனும்பெயர்‌ உமையும்‌ துர்க்கையும்‌ 
அருந்தவப்‌ பெண்ணும்‌ அரசாளும்‌ காளியும்‌ 
புதல்வியும்‌ என்னப்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 

ஐயெனும்‌ பெயரே குருவும்‌ அரசனும்‌ 

எழிலும்‌ இருமலு மிடைச்சொல்லுங்‌ கோழையும்‌ 
தலைவனும்‌ தாரமும்‌ சாற்றப்‌ பெறுமே. 


ஐயன்‌ எனும்பெயர்‌ குருவுஞ்‌ சாத்துனுந்‌ 
தந்தையு முதல்வனு மந்தணண்‌ பெயருமாம்‌. 


ஐதெனும்‌ பெயரே நொய்தும்‌ விரைவுமாம்‌. 


ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ஒகர வருக்கம்‌ 


ஒளியெனும்‌ பெயரே யொண்சுட ரோனும்‌ 
விதுவும்‌ கனலும்‌ விளக்கொ௫ கீர்த்தியும்‌ 
கேட்டை யுமொளிப்‌ பினிடமுங்‌ கிரணமும்‌. 


ஒலியெனும்‌ பெயரே ஓசையும்‌ காற்றும்‌ 
இடியு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


ஒழுக்க மெனும்பெயர்‌ வழியும்‌ குலமும்‌ 
ஆசா ரமுமென அறியப்‌ பெறுமே. 


ஒலியல்‌ எனும்பெயர்‌ ஒண்புனல்‌ யாறும 
ணில்லுஞ்‌ சருமமும்‌ உடுத்த ஆடையுமாம்‌. 


ஒளிவட்ட மெனும்பெயர்‌ சக்கரா யுதமும்‌ 
கண்ணா டியுமெனக்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


ஒண்மை யெனும்பெயர்‌ நன்மையு மழகும்‌ 
மிகுதியும்‌ ஒழுங்கு மறிவும்‌ விளம்புவர்‌. 


le 


கைப்‌ 


ர்‌ 


பிலம்‌ 


ல்‌ 


சக 


கட்‌ 


வலய 


Si 


A 


வக்‌ 


30 


i 


ஒதுக்க மெனும்பெயர்‌ மறைவும்‌ நடையுமாம்‌. 
ஒன்றெனும்‌ பெயரோ ரெண்ணு முத்தியுமாம்‌. 


ஒல்லை யெனும்பெயர்‌ சிறுபொழுதும்‌ விரைவும்‌ 
தொல்லையும்‌ எனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


ஒதுங்கல்‌ எனும்பெயர்‌ ஒதுங்குதல்‌ நடையுமாம்‌. 
ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ஓகார வருக்கம்‌ 


ஓண மெனும்பெயர்‌ மாதவ னாளும்‌ 
வருபுனல்‌ யாறும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


ஓரை யெனும்பெயர்‌ அரிவையர்‌ கூட்டமும்‌ 
அவர்விளை யாடலும்‌ விளையாடூ கலனும்‌ 
இராசியின்‌ பொதுவு மிடைச்சொல்‌ லுமாமே. 


ஓங்க லெனும்பெய ருயரமு மலையும்‌ 
மேடு மூங்கிலுந்‌ தலைவனும்‌ விளம்புவர்‌. 


ஓடை யெனும்பெயர்‌ வாவியின்‌ பெயரும்‌ 
யானை நுதலணி பட்டமும்‌ கிடங்கும்‌ 
ஒருகொடிப்‌ பெயரும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


ஒதை யெனும்பெயர்‌ சத்த வொலியும்‌ 
புரிசையுள்‌ ளுயர்வும்‌ பொருந்திய மேடையும்‌ 
நதியும்‌ நகரமும்‌ நவிலப்‌ பெறுமே. 

ஓரி யெனும்பெயர்‌ முசுவும்‌ நரியும்‌ 
அரிவையர்‌ மயிரொழித்‌ தெல்லா மமிரும்‌ 


கொடை தரு மொருவள்ளல்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


ஓவியரெனும்‌ பெயர்‌ சித்திர காரரும்‌ 
சிற்பநூல்‌ வினைஞரும்‌ செப்பப்‌ பெறுமே. 


ஓட்ட மெனும்பெயர்‌ மேலுதடும்‌ தோல்வியும்‌ 
ஓடுதற்‌ பெயரும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


ஓதனம்‌ எனும்பெயர்‌ உணவும்‌ சோறுமாம்‌. 


ஓவெனும்‌ பெயரே நீர்த்தகை கதவும்‌ 
நீக்கமும்‌ இரக்கக்‌ குறிப்பின்‌ வார்த்தையுமாம்‌. 


| 


ணியின்‌ 


னி 


ந 


லில்‌ 


ணட 


விமர்‌ 


வியி 


வில! 


௨௮40 


னர்‌ 


௮42 


a 


௮44 


26 


ஓதிமம்‌ எனும்பெயர்‌ அன்னமும்‌ வெற்பும்‌ 
கவரி மாவின்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


ஓதி யெனும்பெயர்‌ வெற்பு மனனமும்‌ 
பெண்பான்‌ மயிரு மறிவும்‌ பூஞையும்‌ 
ஒத்தியு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


ஒளியெனும்‌ பெயர்‌ யானைக்‌ கூட்டமும்‌ 
ஒழுங்கு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 
ககரவருக்கத்‌ தொகுதி 


ககர அகர வருக்கம்‌ 


கலையெனும்‌ பெயரே கல்வியு நூலு 

மானி னேறு மகர விராசியும்‌ 

மதியின்‌ பங்கு மரத்தின்‌ சுவடு 

மாண்முகப்‌ பெயருங்‌ கால நுட்பமும்‌ 
புடைவை யுஞ்செகுமே கலையும்‌ புகலுவர்‌. 


கனலி யெனும்பெயர்‌ கனலு மருக்கனும்‌ 
பன்றியு மெனவே பகரப்‌ பெறுமே. 


கரமெனும்‌ பெயரே கையுங்‌ கழுதையும்‌ 
கிரணமு நஞ்சுங்‌ குடியிறைப்‌ பெயருமாம்‌. 


கழியெனும்‌ பெயரே காலைக்‌ காலமு 
மிகுதியுங்‌ கழிமுகப்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 


கவியெனும்‌ பெயரே கவிவல்‌ லோனும்‌ 
குதிரை வாய்ப்பெய்‌ கருவியுங்‌ குரங்கும்‌ 


வெள்ளியுங்‌ கவிதை விகற்பமும்‌ விளம்புவர்‌. 


கவையெனும்‌ பெயரே கவருங்‌ காடும்‌ 
எள்ளிளங்‌ காயு மாயிலிய நாளுமாம்‌. 


கணையெனும்‌ பெயரே யம்புந்‌ திரட்சியும்‌ 
பூர நாளும்‌ புகலப்‌ பெறுமே. 


களிறெனும்‌ பெயரே யத்த நாளும்‌ 
எள்ளும்‌ சுறாமுத லிவற்றி னாண்பாலும்‌ 
யானையும்‌ புகல்வரி னிதுணர்ந்‌ தோரே. 


னிய 


௮40 


௮47 


௮46 


௮40 


வில 


| 


ல 


லில்‌ 


லில்‌ 


வில 


27 


கள்வ னெனும்பெயர்‌ கடக விராசியுங்‌ 
கருநிறத்‌ தவனொடுூ களிறு ஜெண்டுஞ்‌ 
சோரனு முகவுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


கன்னி யெனும்பெயர்‌ பெண்ணு மிளமையு 
மழிவிலாப்‌ பொருளுங்‌ குமரி யாறும்‌ 
கற்றாழை யினொடூ கன்னி மிராசியுந்‌ 
துர்க்கையு மெனவே சொல்லப்‌ பெறுமே. 


கள்ளெனும்‌ பெயர்தேன்‌ மதுவுங்‌ களவுமாம்‌. 


கலியெனும்‌ பெயரே கடையுகப்‌ பெயரும்‌ 
வலியு மொலியும்‌ வலியோன்‌ பெயருமாம்‌. 


கணமெனும்‌ பெயரே கால நுட்பமும்‌ 
உடூவுங்‌ கூட்டமும்‌ நோயும்‌ வட்டமும்‌ 
திரட்சியின்‌ பெயரின்‌ விகற்பமுஞ்‌ செப்புவர்‌. 


கன்ன லெனும்பெயர்‌ கரகமுங்‌ கரும்பும்‌ 
நாழிகை வட்டமு நாழிகைப்‌ பெயரும்‌ 


சருக்கரைப்‌ பெயருங்‌ குப்பமுஞ்‌ சாற்றுவர்‌. 


கடிகை யெனும்பெயர்‌ கதவொடூ தாளுந் 


துண்டமும்‌ நாழிகைப்‌ பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


கடியெனும்‌ பெயரே காவலும்‌ விரைவும்‌ 
அச்சமுங்‌ கூர்மையும்‌ வரைவுஞ்‌ சிறப்பும்‌ 
விளக்கமும்‌ புதுவையு மணமு முடூகலும்‌ 

பேயு நெற்கரிப்பும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


கழுதெனும்‌ பெயரே காவற்‌ பரணும்‌ 
வண்டும்‌ பேயும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


கம்மெனும்‌ பெயரே ககனமும்‌ பிரமனும்‌ 
தலைவனும்‌ வெளுப்பும்‌ புலனும்‌ வாயுவும்‌ 
சுவர்க்கமும்‌ புத்தியுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


கயமெனும்‌ பெயரே களிறும்‌ ஆழமுங்‌ 
குளமும்‌ புனலுங்‌ குறைவுமோர்‌ நோயுமாம்‌. 


கமல மெனும்பெயர்‌ தாமரை புனலுமாம்‌. 


கவந்த மெனும்பெயர்‌ தலைகுறை பிணமும்‌ 
நீரும்‌ பேயு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


௮0 


பிம்‌ 


லி 


க, 


௨௮00 


டும்‌ 


௨௮02 


௨௮03 


௮04 


௨௮05 


௮00 


௮07 


௮08 


28 


கனமெனும்‌ பெயரே மேகமும்‌ பாரமும்‌ 
தேகமும்‌ அடைகொடுூத்‌ தலுஞ்செம்‌ பொன்னும்‌ 
முட்டிய வண்டிலின்‌ முலைக்கன முமாமே. 


கரக மெனும்பெயர்‌ ஆலாங்‌ கட்டியும்‌ 
கங்கையுந்‌ துளியுங்‌ கமண்டல முமாமே. 


கந்தர மெனும்பெயர்‌ கழுத்து மேகமும்‌ 
மலைமுழை யுமென வழங்கப்‌ பெறுமே. 


ககன மெனும்பெயர்‌ காடூஞ்‌ சேனையும்‌ 
விசும்பு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 


கழையெனும்‌ பெயரே கரும்பு மூங்கிலும்‌ 
புணர்த நாட்பெயரும்‌ புகலப்‌ பெறுமே. 


கயினி யெனும்பெயர்‌ அந்த நாளும்‌ 
விதவையு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 


கடமெனும்‌ பெயரே யானைத்‌ திரளும்‌ 
மற்றதன்‌ கொடிறு மதமும்‌ கானமும்‌ 
யாக்கை யும்‌அருஞ்‌ சுரப்பெயருங்‌ கயிறும்‌ 
நீதியுங்‌ கும்பமு நெடுமசை சாரலும்‌ 
எதிர்ப்பை கடன்குட முழவு மியம்புவர்‌. 


கவலை யெனும்பெயர்‌ கவர்படூ வழியும்‌ 


துன்பமுஞ்‌ செந்தினைப்‌ பெயருமோர்‌ கொடியுமாம்‌. 


கடக மெனும்பெயர்‌ கங்கணப்‌ பெயரும்‌ 
வட்ட வடிவு மலையின்‌ பக்கமும்‌ 
படைவீ டூமெனப்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


கட்சி யெனும்பெயர்‌ காடுூங்‌ கூடும்‌ 
கிடப்பிட முமெனக்‌ கிளத்துவர்‌ புலவர்‌. 


கண்டக மெனும்பெயர்‌ வாளுஞ்‌ சுரிகையும்‌ 
முள்ளுங்‌ கானமு மொழியப்‌ பெறுமே. 


கணியெனும்‌ பெயரே மருத நன்னிலமும்‌ 
வேங்கை மரமும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


கங்கெனும்‌ பெயர்கருந்‌ தினைவரம்‌ பருகுமாம்‌. 


களமெனும்‌ பெயர்களா மரமுங்‌ கழுத்தும்‌ 
கருநிற மும்போர்க்‌ களமும்‌ விடமுமாம்‌. 


௮09 


0 


| 


2 


தில 


௮4 


நய 


௮70 


திமிர்‌ 


70 


A 


கடு 


il 


சட ப 


29 


கடையெனும்‌ பெயரே கதவு முடிவும்‌ 
இடமு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


கறையெனும்‌ பெயரே கருமையு முரலுங்‌ 
குருதி மாசுங்‌ குடியிறைப்‌ பெயருமாம்‌. 


கண்ட மெனும்பெயர்‌ கரியின்‌ கச்சையுந்‌ 
துண்டமு மெய்புகு கருவியும்‌ வாளுங்‌ 

கண்ட சர்க்கரையுந்‌ தேசமுங்‌ கழுத்தும்‌ 
இடுதிரைப்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


கதுப்பெனும்‌ பெயரே யிருபான்‌ மயிரும்‌ 
கொடிறும்‌ விலங்கின்‌ றிரளுங்‌ கூறுவர்‌. 


கந்தெனும்‌ பெயரே பண்டி யுளிரும்பும்‌ 
கம்பமும்‌ திரட்சி யாக்கையின்‌ மூட்டும்‌ 
ஆதார நிலையும்‌ காய்க்கு மரமுமாம்‌. 


கடிப்ப மெனும்பெயர்‌ காதணிப்‌ பொதுவும்‌ 
அணிகலச்‌ செப்பும்‌ அச்சு மணியும்‌ 
வாச்சியத்‌ தொன்றும்‌ பதக்க மெனவே 
பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


கன்றெனும்‌ பெயரே யொருசார்‌ விலங்கினது 
கன்றும்‌ இளமரக்‌ கன்றும்‌ சிறுமையும்‌ 
கைவளை விகற்பமுங்‌ கருதப்‌ பெறுமே. 


கலாப மெனும்பெயர்‌ மேகலைப்‌ பெயரும்‌ 
மணிவடப்‌ பெயரு மயிலிறகு மாமே. 


கரண்ட மெனும்பெய ரணிகலச்‌ செப்பும்‌ 
நீர்க்காக்‌ கையுமென நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


கரண மெனும்பெயர்‌ மெய்க்கூத்தின்‌ விகற்பமும்‌ 
கலவியுங்‌ கணிதமும்‌ புலனுங்‌ கருதுவர்‌. 


கல்லெனும்‌ பெயரே யருவியு மோசையும்‌ 
மலையுங்‌ கற்பொதுப்‌ பெயரும்‌ வழங்குப. 


கவிகை யெனும்பெயர்‌ குடையுங்‌ கொடையுமாம்‌. 


கணிச்சி யெனும்பெயர்‌ மழுவுந்‌ தறிகையுந்‌ 
தோட்டியு முளியுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


கதையெனும்‌ பெயரே காரணச்‌ சொல்லுந்‌ 
தண்டா யுதமொடு வார்த்தையுஞ்‌ சாற்றுவர்‌. 


௮63 


௮64 


ல 


௮60 


io 


கடு 


989 


க 


al 


னஃ 


“9 


௮094 


பம 


௮090 


30 


கச்ச மெனும்பெயர்‌ புரோசக்‌ கயிறும்‌ 
மரக்காலு மளவும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


கதவெனும்‌ பெயரே கபாடமும்‌ காவலும்‌. 


கறுப்பெனும்‌ பெயரே கருமையும்‌ சினமும்‌ 
வெறுத்திடு சினக்குறிப்‌ புமென விளம்புவர்‌. 


கம்பலை யெனும்பெயர்‌ நடுக்கமு மச்சமுந்‌ 
துன்பமுஞ்‌ சத்த வொலியுஞ்‌ சொல்லுவர்‌. 


கம்பம்‌ எனும்பெயர்‌ நடுக்கமும்‌ தூணுமாம்‌. 


கண்டூ வெனும்பெயர்‌ காஞ்சொறி தினவுமாம்‌. 


கந்த மெனும்பெயர்‌ மணமு மைம்புலனும்‌ 
கிழங்கு மெனவே கிளத்துவர்‌ புலவர்‌. 


கறங்கெனும்‌ பெயரே காற்றாடி வட்டமும்‌ 
கழலுஞ்‌ சத்த வொலியும்‌ சொல்லுவர்‌. 


கஞற லெனும்பெயர்‌ பொலிவும்‌ சிறுமையும்‌. 


கரிணி யெனும்பெயர்‌ கடகரிப்‌ பெயரும்‌ 
பிடியின்‌ பெயரும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


கதலி யெனும்பெயர்‌ காற்றா டியுடனே 
வாழையுந்‌ துவசமும்‌ தேற்றா மரமுமாம்‌. 


கடவு ளெனும்பெயர்‌ நன்மையுந்‌ தெய்வமும்‌ 
முனிவன்‌ பெயரு மொழியப்‌ பெறுமே. 


கணக்கெனும்‌ பெயரே கலைகளின்‌ விகற்பமும்‌ 


எண்ணின்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


கச்சை யெனும்பெயர்‌ கவசமும்‌ கயிறும்‌ 
தழும்பு மெனவே சாற்றினர்‌ புலவர்‌. 


கயிலெனும்‌ பெயர்பூ ணின்கடைப்‌ புணர்வும்‌ 
பிடர்த்தலை பெயரும்‌ பேசப்‌ பெறுமே 


கஞ்ச மெனும்பெயர்‌ கமலமுந்‌ தாளமும்‌ 
வெண்கலசமும்‌ அப்ப விகற்பமுங்‌ கஞ்சாவும்‌ 
கண்ணா டியுமெனக்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


பத்‌ 


பலம அடு 


க்கல்‌, 


....400 


....401 


....402 


....403 


....404 


௮405 


....406 


௮07 


....408 


....409 


410 


1] 


12 


7 


கலிங்க மெனும்பெயர்‌ ஊர்க்குருவியும்‌ புடைவையும்‌ 
வானம்‌ பாடியும்‌ கலிங்க தேசமுமாம்‌. 


கந்தருவ மெனும்பெயர்‌ பெண்ணோடு குதிரையாம்‌. 


சுகமெனும்‌ பெயரே புள்ளின்‌ பொதுவும்‌ 
அம்பின்‌ பெயரு மாகு மென்ப. 


கவடெனும்‌ பெயரே புரோசக்‌ கயிறும்‌ 
மரத்தின்‌ கவடு மனக்க படமுமாம்‌. 


கருமை யெனும்பெயர்‌ கறுப்பும்‌ பெருமையும்‌ 
பெலமும்‌ புலவோர்‌ பேசப்‌ பெறுமே. 


கரேணு வெனும்பெயர்‌ கொலையானை யினொடூ 
பிடியா னையுமெனப்‌ பேசப்‌ பெறுமே. 


கனைத்த லெனும்பெயர்‌ ஒலித்தலின்‌ பெயரும்‌ 
திரண்ட விருளின்‌ பெயருஞ்‌ செப்புவர்‌. 


கடைப்பிடி யெனும்பெயர்‌ மறப்பிலா தவனும்‌ 
தேற்றமு மெனவே செப்பப்‌ பெறுமே. 


கட்டளை யெனும்பெயர்‌ இட்டிகை யியற்றலுந்‌ 
தத்துவ விகற்பமு நிறையறி கருவியும்‌ 

பிறவின ஒப்பும்‌ ஓரிராசியும்‌ பேசுவர்‌. 

கண்ட லெனும்பெயர்‌ கைதைநீர்‌ முள்ளியாம்‌ 
கரைதல்‌ எனும்பெயர்‌ ஒலித்தல்‌ கூவுதலுமாம்‌. 
கதழ்வெனும்‌ பெயரே சிறப்பும்‌ வேகமுமாம்‌. 
களியெனும்‌ பெயரே களிப்பொடு குழம்புமாம்‌. 


கத்திகை யெனும்‌ பெயர்‌ சிறுகொடிப்‌ பெயரும்‌ 
தொடையல்‌ விகற்பமும்‌ வாசந்தியும்‌ சொல்லுவர்‌. 


கந்துக மெனும்பெயர்‌ குதிரையும்‌ பந்துமாம்‌. 


கப்பண மெனும்பெயர்‌ கைவேல்‌ விகற்பமும்‌ 
இரும்பினிற்‌ புரிந்திட நெருஞ்சிமுட்‌ பெயருமாம்‌. 


கலாமெனும்‌ பெயரே கொடுமையும்‌ சினமுமாம்‌. 


A 


....414 


வட 


....416 


A417 


16 


....419 


....420 


மகம 


ல்கள்‌ 


423 


424 


வ ய 


420 


A427 


426 


...429 


32 


கரியெனும்‌ பெயரே களிறுஞ்‌ சாட்சியும்‌ 
இருந்தையு மெனவே யியம்புவர்‌ புலவர்‌. 


கரீர மெனும்பெயர்‌ மிடாவும்‌ அகத்தியும்‌ 
தந்தியின்‌ பல்லடிப்‌ பெயருஞ்‌ சாற்றுவர்‌. 


கனவெனும்‌ பெயரே கனாவு மயக்கமும்‌. 


கட்ட லெனும்பெயர்‌ களைதலும்‌ பிணித்தலும்‌ 
தடூத்தலு மெனவே சாற்றினர்‌ புலவர்‌. 


கந்த னெனும்பெயர்‌ முருகனும்‌ அருகனும்‌. 


களரி யெனும்பெயர்‌ போர்க்களமும்‌ காடும்‌ 
கருமஞ்‌ செய்யிடமுங்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


கறங்க லெனும்பெயர்‌ சுழற்றுதலு மொலியும்‌ 
வளைதடிப்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


கற்பக மெனும்பெயர்‌ கற்பக தருவும்‌ 


சொர்க்கமும்‌ பிரமன்‌ வாழ்நாளுஞ்‌ சொல்லுவர்‌. 


கடுத்தல்‌ எனும்பெயர்‌ உவமையும்‌ விரைவுமாம்‌. 


கதவ மெனும்பெயர்க்‌ கபாடமும்‌ காவலும்‌. 


கரியவ னெனும்பெயர்‌ கண்ணனிந்‌ திரனுடன்‌ 
சனியின்‌ பெயரும்‌ சாற்றப்‌ பெறுமே. 


கரிலெனும்‌ பெயரே கொடூமையுங்‌ குற்றமும்‌ 
காழ்த்தலு மெனவே கருதுவர்‌ புலவர்‌. 


கலுழி யெனும்பெயர்‌ கானி யாறும்‌ 
கலங்கிய நீருங்‌ கருதப்‌ பெறுமே. 


கவன மெனும்பெயர்‌ காடூங்‌ கலக்கமும்‌ 
விரைவு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


கழித்த லெனும்பெயர்‌ மிகுதலுஞ்‌ சாதலும்‌ 
கடத்தலு மெனவே கருதப்‌ பெறுமே. 


கழலெனும்‌ பெயரே கழங்குஞ்‌ செருப்பும்‌ 
காலுங்‌ காலணிப்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


கழும லெனும்பெயர்‌ மயக்கமும்‌ பற்றும்‌ 
நிறைவின்‌ பெயரு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


....430 


வ்‌ 


i 


னம்‌ 


434 


தல 


௮30 


ர அரு 


௮36 


....439 


....440 


....441 


442 


443 


....444 


AAS 


....446 


33 


கயமெனும்‌ பெயரே மென்மையும்‌ பெருமையும்‌ 
களவின்‌ பெயருங்‌ கருதப்‌ பெறுமே. 


களப மெனும்பெயர்‌ யானைக்‌ கன்றும்‌ 
கலவையுஷஞ்‌ சாந்தும்‌ கருதப்‌ பெறுமே. 


கம்புள்‌ எனும்பெயர்‌ சம்பங்‌ கோழியுஞ்‌ 
சங்கின்‌ பெயருஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


கண்ணெனும்‌ பெயரே கணுவு மூங்கிலும்‌ 
இடத்தின்‌ பெயரும்‌ விழியு மியம்புவர்‌. 


கருவி யெனும்பெயர்‌ கவசமும்‌ யாழும்‌ 
பலவினைப்‌ பெயருந்‌ தொடர்பு மீட்டமுந்‌ 
துணைக்கா ரணமுந்‌ துகிலு மாயுதமும்‌ 
கசையும்‌ பல்லியப்‌ பெயருங்‌ கலணையுந்‌ 
தொகுதியு மெனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


கடுவெனும்‌ பெயரே கடூமரப்‌ பெயரும்‌ 
விடமும்‌ கடத்தலும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


கழங்கெனும்‌ பெயரே வேல னாடலுங்‌ 
கொடியின்‌ கழலுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


கலமெனும்‌ பெயரோ ரெண்ணுமா பரணமும்‌ 
உண்கல மரக்கல மட்கலம்‌ யாவுமாம்‌. 


கஞ்ச னெனும்பெயர்‌ பிரமனுங்‌ குறளனும்‌. 


கவ்வை யெனும்பெயர்‌ கவலையுந்‌ துன்பமும்‌ 
ஆர வாரத்தின்‌ பெயரு மாமே. 


கரையெனும்‌ பெயர்நீர்க்‌ கரையுஞ்‌ சேர்க்கையின்‌ 


சொல்லின்‌ பெயருஞ்‌ சொல்லப்‌ பெறுமே. 


கண்ணுத லெனும்பெயர்‌ கறைமிடற்‌ றிறையையும்‌ 


நினைத்தலின்‌ பெயரு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


ககர வருக்கம்‌ முற்றும்‌. 
ககர ஆகார வருக்கம்‌ 


காரி யெனும்பெயர்‌ சனியுஞ்‌ சாத்தனுங்‌ 
கருமையுங்‌ காகமுங்‌ கரிக்கு ரவியும்‌ 
வடுகக்‌ கடவுளுந்‌ தெய்வேந்‌ திரனும்‌ 
கடூவுமோர்‌ வள்ளலுங்‌ கருதப்‌ பெறுமே. 


A447 


....448 


....449 


450 


491 


வத 2 


௮33 


34 


ASS 


....456 


வ கர்‌ 


௮56 


....459 


34 


கால மெனும்பெயர்‌ விடியற்‌ காலமும்‌ 
விடிந்த பிற்காலமு முக்கா லமுமாம்‌. 


காலெனும்‌ பெயரே காற்றுங்‌ கூற்றுந்‌ 
தாளும்‌ பொழுதுந்‌ தறியு மளவையும்‌ 
வழியுந்‌ தேரி னுருளும்‌ வாய்க்காலும்‌ 
பெலமு மலர்க்காம்பு மிடமும்‌ பிள்ளையும்‌ 
முளையு மெனவே மொழிந்தனர்‌ புலவர்‌. 


காள மெனும்பெயர்‌ கருமையு நஞ்சும்‌ 
ஊது சின்னத்தின்‌ வருக்கமு முரைப்பர்‌. 


காரெனும்‌ பெயரே மாரிக்‌ காலமும்‌ 
கறுவிய கருமங்‌ கடைமுடி வளவும்‌ 
தவிராச்‌ சினமு நீருங்‌ கருங்குரங்கும்‌ 
உழவின்‌ பருவமு மேகமுங்‌ கூந்தலுங்‌ 
கருமையு மிருளும்‌ வெள்ளாடுங்‌ கருதுவர்‌. 


காஞ்சி யெனும்பெயர்‌ காஞ்சி நன்னகரமும்‌ 


மேகலைப்‌ பெயருமோர்‌ பண்ணுமோர்‌ மரமுமாம்‌. 


காண்டை யெனும்பெயர்‌ கற்பா ழியினொடூ 
தவத்தோ ரிடமுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


காந்தார மெனும்பெய ரிசையுங்‌ காடூமாம்‌. 


காமர மெனும்பெய ரிசைப்‌ பொதுப்பெயரும்‌ 
அத்த நாளு மோரிசையு மடூப்புமாம்‌. 


காளை யெனும்பெயர்‌ பாலைக்‌ கதிபனும்‌ 
இளமையோன்‌ பெயரு மெருதும்‌ இயம்புவர்‌. 


காய மெனும்பெயர்‌ கறியின்‌ கரிப்பும்‌ 
ஆகமும்‌ விசும்பும்‌ பெருங்கா யமுமாம்‌. 


காத்திர மெனும்பெயர்‌ களிற்றின்‌ முற்காலும்‌ 
ஆக்கையுங்‌ கனமும்‌ கோப முமாமே. 


காசெனும்‌ பெயரே மணியின்‌ கோவையும்‌ 
குற்றமுங்‌ காசின்‌ விகற்பமும்‌ கூறுவர்‌. 


காவி யெனும்பெயர்‌ கள்ளும்‌ குவளையும்‌ 
காவிக்‌ கல்லுங்‌ கருதப்‌ பெறுமே. 


காழக மெனும்பெயர்‌ கருநிறந்‌ தூசுமாம்‌. 


....460 


....401 


402 


௮403 


404 


௮405 


௮00 


௮07 


௮06 


....469 


....470 


| 


வச 


வப்‌ 


32 


கான மெனும்பெயர்‌ காடூ மிசையுமாம்‌. 


காகுளி யெனும்பெயர்‌ மந்த விசையொடூ 
நாசியி னெழுமொலி தவிசு நவிலுவர்‌. 


கான லெனும்பெயர்‌ கடற்கரைச்‌ சோலையும்‌ 
மலைசார்‌ சோலைப்பெயரு நல்லொளியும்‌ 
பேய்த்தேர்ப்‌ பெயரும்‌ பேசப்‌ பெறுமே. 


காவெனும்‌ பெயரே காடிமலர்ச்‌ சோலையும்‌ 
துலாமுங்‌ காத்தலுந்‌ தோட்சுமைப்‌ பெயருமாம்‌. 


காசை யெனும்பெயர்‌ புற்பிடிப்‌ பெயரும்‌ 
நாணலும்‌ காசை மரமு நவிலுவர்‌. 


காண மெனும்பெயர்‌ பொன்னும்‌ பொற்காசும்‌ 
பரியூ ணுஞ்செக்கு மோர்கட்‌ செந்துமாம்‌. 


காம்பு எனும்பெயர்‌ மலர்க்காம்பு மூங்கிலும்‌ 
பட்டின்‌ விகற்பமும்‌ பகரப்‌ பெறுமே. 


காழெனும்‌ பெயரே மணியின்‌ கோவையு 
மரத்தின்‌ வயிரமும்‌ விதையும்‌ பரலுமாம்‌. 


காழிய ரெனும்பெயர்‌ கடற்கழிப்‌ பரதரும்‌ 
ஈரங்‌ கோலியர்‌ பெயரும்‌ இயம்புவர்‌. 


கானெனும்‌ பெயரே காடூ மணமுமாம்‌. 


காப்ப, எனும்பெயர்‌ வெண்ணீருங்‌ காவலும்‌ 
தூசுங்‌ கதவும்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


காத லெனும்பெயர்‌ விருப்பமுங்‌ கோறலும்‌. 


காலிலி யெனும்பெய ரருணனும்‌ சனியும்‌ 
பாம்பு மெனவே பகரப்‌ பெறுமே. 


காண்ட மெனும்பெயர்‌ காடுந்‌ தீர்த்தமுந்‌ 
தூசு நூன்முடிவும்‌ படைக்கலப்‌ பொதுவும்‌ 
அம்புங்‌ கோலு மணிகலச்‌ செப்பும்‌ 
குதிரை யுங்கமண்‌ டலமு மியம்புவர்‌. 


காதை யெனும்பெயர்‌ கதையொடு சொல்லுமாம்‌. 


....474 


கலி 


....476 


A477 


A478 


....479 


....480 


....48l 


462 


௮463 


....484 


48S 


....486 


487 


....488 


36 


காம னெனும்பெயர்‌ கணைவேள்‌ பெயரும்‌ 
ஐந்தரு விறைவன்‌ பெயரு மாமே. 


காம ரெனும்பெயர்‌ கட்ட ழகுடனே 
விருப்பமு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


காம மெனும்பெயர்‌ விரகமும்‌ விருப்பும்‌. 


ககர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர இகர வருக்கம்‌ 


கிடக்கை யெனும்பெயர்‌ கிளர்புவிப்‌ பெயரும்‌ 
சயனமு மென்னச்‌ சாற்றப்‌ பெறுமே. 


கிழமை யெனும்பெயர்‌ குணமு முரிமையும்‌ 
வாரமு மெனவே வழங்குவர்‌ புலவர்‌. 


கிளையெனும்‌ பெயரே மூங்கிலும்‌ சுற்றமும்‌ 
கிளைத்தலு மோர்பண்‌ பெயருங்‌ கிளத்துவர்‌. 


கிட்டி யெனும்பெயர்‌ தலையீற்‌ றாவும்‌ 
தாளமு மெனவே சாற்றுவர்‌ புலவர்‌. 


கின்னர மெனும்பெயர்‌ கின்னர மிதுனமும்‌ 
யாழின்‌ பெயரு நீர்ப்பறவையு மாந்தையும்‌. 


கிடுகெனும்‌ பெயரே தேர்மரச்‌ சுற்றும்‌ 
பரிசையு மெனவே பகரப்‌ பெறுமே. 


கிளரெனும்‌ பெயரே கிளர்த்தெழு கிரணமும்‌ 
கோட்டு மலர்ப்பூந்‌ தாதுங்‌ கூறுவர்‌. 


கிஞ்சுக மெனும்பெயர்‌ முண்முருக்‌ குடனே 
சென்னிறப்‌ பெயருஞ்‌ செப்பப்‌ பெறுமே. 


கிள்ளை யெனும்பெயர்‌ கிளியுங்‌ குதிரையும்‌. 


கிருட்டின னெனும்பெயர்‌ கேசவன்‌ பெயரும்‌ 
அருச்சனன்‌ பெயரு மாகு மென்ப. 


கிருத்திம மெனும்பெயர்‌ தொழிலுஞ்‌ சருமமும்‌ 
பூதமும்‌ பொய்யும்‌ புகலப்‌ பெறுமே. 


கிம்புரி யெனும்பெயர்‌ கிரீட விகற்பமும்‌ 
களிற்றின்‌ மருப்பின்‌ பூணுங்‌ கருதுவர்‌. 


....489 


....490 


....491 


....492 


....493 


....494 


982௮ 


....496 


ம்ம்‌ 


....498 


....499 


௮00 


ஷன 


௮02 


02 


31 


கிழியெனும்‌ பெயரே கிழிபடு துகிலும்‌ 
இருநிதிப்‌ பெயரு மெழுது படமுமாம்‌. 


கிருட்டி யெனும்பெயர்‌ பன்றியின்‌ பெயரும்‌ 
ஓரீற்‌ றாவும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


ககர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர ஈகார வருக்கம்‌ 
கீர மெனும்பெயர்‌ கிளியும்‌ பாலுமாம்‌. 
கீச கமெனும்‌ பெயர்‌ மூங்கிலுங்‌ குரங்குமாம்‌. 
கீத மெனும்பெயர்‌ இசையுடன்‌ வண்டூமாம்‌. 


கீலால மெனும்பெயர்‌ நீருங்‌ காடியும்‌ 
உதிரமு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


கீழெனும்‌ பெயரே கிழக்குங்‌ கீழ்மையும்‌ 
கீழ்ப்படு சாதியு மிடமுங்‌ கிளத்துவர்‌. 


ககர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர உகர வருக்கம்‌ 


குருதி யெனும்பெயர்‌ குசனும்‌ சிவப்பும்‌ 
உதிரமு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


குலமெனும்‌ பெயரி ரேவதியுங்‌ கூட்டமும்‌ 
வருண விகற்பமு மனையுங்‌ கோயிலும்‌. 


கும்ப மெனும்பெயர்‌ கும்ப விராசியும்‌ 
வெங்கிரி நெற்றியுங்‌ குடமும்‌ விளம்புவர்‌. 


கும்பி யெனும்பெயர்‌ யானையும்‌ சேறும்‌ 
நிரயமு மெனவே நிகழ்த்தப்‌ பெறுமே. 


குமுத மெனும்பெயர்‌ மிகும்பே ரோசையும்‌ 
அடூப்பு நெய்தலு மோர்திசை யானையுமாம்‌. 


குண்டெனும்‌ பெயரே குதிரை ஆண்பெயரும்‌ 
ஆழமும்‌ கொலையுந்‌ தாழ்வு மாமே. 


௮04 


0 


௮06 


௮07 


௮08 


௮09 


Sve 


1 


வடியத்‌ 


மில 


௮14 


லரிது 


LS 


38 


குயிலெனும்‌ பெயரே கோகிலமுந்‌ துளையும்‌ 
உரையுங்‌ கருமுகிற்‌ பெயரும்‌ ஒதுவர்‌. 


குவலைய மெனும்பெயர்‌ குவளையும்‌ புவியுமாம்‌. 


குமரி யெனும்பெயர்‌ அழிவிலா மாதரும்‌ 
உமையுந்‌ துர்க்கையு மழிவிலாப்‌ பொருளும்‌ 
சத்த மாதாக்களிற்‌ சாற்று மோரணங்கும்‌ 
கற்றா ழையுமோர்‌ நதியுங்‌ கருதுவர்‌. 


குருகெனும்‌ பெயரே கொல்லுலை மூக்கும்‌ 
கோழியுங்‌ கைவளை யுங்குருக்‌ கத்தியும்‌ 
நாரை பெயரோடு மூல நாளும்‌ 


புள்ளின்‌ பொதுவும்‌ வெண்மையும்‌ இளமையும்‌. 


குன்றெனும்‌ பெயரே வருண னாளும்‌ 
சிறுமலைப்‌ பெயர்பெரு மலையுஞ்‌ செப்புவர்‌ 


குருவெனும்‌ பெயரே குரவனு நிறமும்‌ 
அரசனும்‌ வியாழமும்‌ பாரமும்‌ பெருமையும்‌ 
தாளத்தி னிருமாத்‌ திரையுமோர்‌ நோயுமாம்‌. 


குடியெனும்‌ பெயரே கோத்திர விகற்பமும்‌ 
குலத்தின்‌ பெயருமூர்ப்‌ பொதுவும்‌ புருவமும்‌. 


குறிஞ்சி யெனும்பெயர்‌ மலைச்சார்பு நிலமும்‌ 
அந்நில யாழுமோர்‌ மரமு மாமே. 


குவடெனும்‌ பெயர்மரக்‌ கோடூஞ்‌ சயிலமும்‌ 
மலையி னுச்சியும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


குறும்பொறை யெனும்பெயர்‌ குறிஞ்சி யூரும்‌ 
காடு மெனவே கருதுவர்‌ புலவர்‌. 


குடிஞை யெனும்பெயர்‌ கூகையும்‌ யாறும்‌ 
புட்பொதுப்‌ பெயரும்‌ புகலப்‌ பெறுமே. 


குளமெனும்‌ பெயரே நுதலும்‌ பொய்கையும்‌ 
சருக்கரைப்‌ பெயருஞ்‌ சாற்றுவர்‌ புலவர்‌. 


குழையெனும்‌ பெயரே சேறுந்‌ துவாரமும்‌ 
தளிறுங்‌ குண்டலப்‌ பெயருஞ்‌ சாற்றுவர்‌. 


குடமெனும்‌ பெயரே கும்பமும்‌ பசுவும்‌ 
கொட்டிக்‌ கைகள்‌ குவித்தாடு கூத்தும்‌ 
நகர மக்காரமு நவிலப்‌ பெறுமே. 


7 


16 


வழியில 


கடு 


கன்றி 


த்தல்‌ 


வக்ப்‌ 


பிலி 


ல்லி 


ர்க 


ம்‌ 


௮26 


Re HAS, 


வி 


39 


குணுங்க ரெனும்பெயர்‌ தோற்கரு வியருடன்‌ 
புலைஞரு மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


குஞ்ச மெனும்பெயர்‌ குறளைச்‌ சொல்லும்‌ 
நாழியுங்‌ குறளு நவிலப்‌ பெறுமே. 


குரலெனும்‌ பெயரே வாசிக்‌ கோவையும்‌ 
கிண்கிணி மாலையும்‌ கிளர்நெற்‌ கதிரும்‌ 
கோதையர்‌ மயிரும்‌ யாழ்நரம்‌ பிலொன்றும்‌ 
புள்ளின்‌ சிறகும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


குணிலெனும்‌ பெயர்கவ ணுங்குறுந்‌ தடியுங்‌ 
கடிப்பெனும்‌ பணையுங்‌ கருதப்‌ பெறுமே. 


குளிரெனும்‌ பெயரே குடமுழவும்‌ ஞெண்டும்‌ 
குளிர்ச்சியு மிலைமூக்‌ கரியுங்‌ கருவியுங்‌ 
கவணு மழுவுங்‌ கருதப்‌ பெறுமே. 


குரையெனும்‌ பெயரே குதிரைப்‌ பெயரும்‌ 
ஒலியுமிடைச்‌ சொல்லு முரைக்கப்‌ பெறுமே. 


குலையெனும்‌ பெயர்காய்க்‌ கொத்துஞ்‌ செய்கரையும்‌ 
அம்பின்‌ குதையும்‌ விற்குதையு மாமே. 


குய்யெனும்‌ பெயரே குளிர்மணப்‌ புகையுடன்‌ 
கறிகரித்‌ தலின்பெயர்‌ தானுங்‌ கருதுவர்‌. 


குடம்பை யெனும்பெயர்‌ முட்டையும்‌ கூடுமாம்‌. 


குஞ்சி யெனும்பெயர்‌ குன்றியின்‌ புதலும்‌ 
பறவை யிளமையு மாண்பான்‌ மயிருமாம்‌. 


குழலெனும்‌ பெயரே துளையுடைப்‌ பொருளும்‌ 
இசையின்‌ குழலும்‌ இருபான்‌ மயிருமாம்‌. 


கும்பச னெனும்பெயர்‌ செந்தமிழ்‌ முனியும்‌ 
துரோணா சாரியன்‌ பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


குடுமி யெனும்பெயர்‌ மலையி னுச்சியும்‌ 
வென்றியு மாண்பான்‌ மயிரும்‌ விளம்புவர்‌. 


குயமெனும்‌ பெயரே யிளமையு முலையுங்‌ 
கொடூவா ளெனவுங்‌ கூறப்பெறுமே. 


கத்தம்‌ 


வலில 


த 


ல்ல 


மில 


மலடு 


தலம்‌ 


பிபிடி 


வி்‌ 


40 


atl 


2 


க்வி 


௮44 


40 


குட்ட மெனும்பெயர்‌ குளமு மாழமுந்‌ 
தொழுநோ யெனவுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


குணமெனும்‌ பெயரே கும்பமு மியல்புங்‌ 
கயிறுங்‌ குணத்தின்‌ விகற்பமும்‌ கருதுவர்‌. 


குல்லை யெனும்பெயர்‌ வெட்சியுந்‌ துளசியும்‌ 
கஞ்சா வின்பெய ரதனையுங்‌ கருதுவர்‌. 


குத்தி யெனும்பெயர்‌ அடக்கமு மண்ணுமாம்‌ 


குபேர னெனும்பெயர்‌ வயிச்சிர வணனோடு 
மதியின்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


குறளெனும்‌ பெயரே குறளர்தம்‌ பெயரும்‌ 
பாரிடப்‌ பெயரும்‌ குறுமையும்‌ பகருவர்‌. 


குறடெனும்‌ பெயரே திண்ணையும்‌ பலகையும்‌. 


குற்ற லெனும்பெயர்‌ கோறலும்‌ பறித்தலும்‌. 


குந்த மெனும்பெயர்‌ குருந்தமும்‌ வியாதியும்‌ 
கைவேல்‌ குதிரைப்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


குயிறல்‌ எனும்பெயர்‌ கூவலும்‌ குடைதலும்‌ 
செறிதலும்‌ செய்தலும்‌ செப்பப்‌ பெறுமே. 


குவவெனும்‌ பெயரே குவிதலுந்‌ திரட்சியும்‌ 
பெருமையு மெனவே பேசப்‌ பெறுமே. 


குய்யம்‌ எனும்பெயர்‌ யோனியு மறைவுமாம்‌. 


குரங்கெனும்‌ பெயரே வளைவும்‌ வானரமும்‌ 
மிருகப்‌ பொதுவின்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 


நகர உகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ககர ஊகார வருக்கம்‌ 


கூற்றெனும்‌ பெயரே கூற்றனும்‌ வார்த்தையும்‌. 


கூனியெனும்பெயர்‌ குடும்பமுங்‌ கூட்டமும்‌ 
பேயுஞ்‌ சேனைத்‌ தலைவனும்‌ பேசுவர்‌. 


கூட மெனும்பெயர்‌ மலையின்‌ குவடும்‌ 
கூட்டமு மறைவு மனவஞ்‌ சனையும்‌ 
கொல்லன்‌ சம்மட்‌ டியையுங்‌ கூறுவர்‌. 


45 


40 


ei 


௮46 


௮40 


வடு 


மண்டில 


ல்ல 


மில 


௮4 


ப 


கி 


விர்‌ 


விலகு 


(டமில்‌ 


௮00 


41 


கூல மெனும்பெயர்‌ பாகலும்‌ பகவும்‌ 
வரம்பும்‌ விலங்கின்‌ வாலு நீர்க்கரையும்‌ 
தெருவும்‌ பலபண்ட முமங்கா டியுமாம்‌. 


கூளிய ரெனும்பெயர்‌ பூதகண வீரரும்‌ 
கொலைத்திற லோருநட்‌ பாளருங்‌ கூறுவர்‌. 


கூந்தலெனும்‌ பெயர்‌ மயிலின்‌ றோகையும்‌ 
கோதையர்‌ குழலுங்‌ கூறப்‌ பெறுமே. 


கூவிர மெனும்பெயர்‌ தேரின்‌ கொடிஞ்சியுந்‌ 
தேரு மெனவே செப்புவர்‌ புலவர்‌. 


கூத்த னெனும்பெய ருயிரின்‌ பெயரும்‌ 
நடிப்போன்‌ பெயரு நவிலப்‌ பெறுமே. 


கூழெனும்‌ பெயரே பலவகை யுணவும்‌ 
நெற்பயிர்‌ முதலவுங்‌ கனகமு நிகழ்த்துவர்‌. 


கூரெனும்‌ பெயரே கூர்மையு மிகுதியும்‌. 


கூர லெனும்பெயர்‌ மாதர்தம்‌ மயிரும்‌ 
புள்ளின்‌ சிறகும்‌ புகலப்‌ பெறுமே. 


கூழை யெனும்‌ பெயர்‌ கொடூம்படை யுறுப்பும்‌ 
புட்சிறகு பெண்பான்‌ மயிரும்‌ புகலுவர்‌. 


நகர ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர எகர வருக்கம்‌ 
கெழுவுத லெனும்பெயர்‌ மயக்கமும்‌ பற்றுமாம்‌ 
கெதியெனும்‌ பெயர்பர கெதிநடை விரைவுமாம்‌. 
ககர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ககர ஏகார வருக்கம்‌ 


கேடக மெனும்பெயர்‌ ஊர்பொதுப்‌ பெயரும்‌ 
பரிசையும்‌ பலகையும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


கேச மெனும்பெயர்‌ பெண்பான்‌ மயிரும்‌ 
ஆண்பான்‌ மயிரு மஃறிணை மயிருமாம்‌. 


௮01 


௨௮02 


கவி 


௮04 


ப 


௮00 


௮07 


௮06 


௮09 


0 


டம்‌ 


கஃப்‌ 


மி 


42 


கேழெனும்‌ பெயரே நிறமும்‌ ஒளியும்‌ 
உவமையு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


கேசர மெனும்பெயர்‌ மகிழமரப்‌ பெயரும்‌ 
பூந்தாது மெனவே புகலப்‌ பெறுமே. 


கேது வெனும்‌ பெயர்‌ ஒன்பான்‌ கிரகமும்‌ 
துவசமு நெருப்புஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


கேவல மெனும்பெயர்‌ தனிமையு முத்தியும்‌. 


கேட்டை யெனும்பெயர்‌ புரந்தர னாளும்‌ 
அசைச்சொற்‌ பெயரு மூதேவியு மாமே. 


கேள்வி யெனும்பெயர்‌ கல்வியும்‌ செவியுமாம்‌. 


கேகய மெனும்பெயர்‌ மயிலுமோர்‌ பண்ணும்‌ 
அகண மாவின்‌ பெயரு மாமே. 


ககர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 
ககர ஐகார வருக்கம்‌ 


கையெனும்‌ பெயரலங்‌ கரித்தலுஞ்‌ சிறுமையும்‌ 


தானையி னுறுப்பும்‌ தங்கையும்‌ செங்கையும்‌ 
ஒழுக்கமு மிடமுங்‌ குற்றமுஞ்‌ சார்புமாம்‌. 


கைத்த லெனும்பெயர்‌ கைப்புஞ்‌ சினமுமாம்‌. 


கைக்கிளை யெனும்பெய ரொருதலைக்‌ காமமும்‌ 


இசையின்‌ விகற்பமு மியம்பப்‌ பெறுமே. 


ககர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர ஒகர வருக்கம்‌ 


கொடிறெனும்‌ பெயரசுரர்‌ குருவி னாளுங்‌ 
கவுளியின்‌ பெயருங்‌ கருவிப்‌ பற்றுமாம்‌. 


கொக்கெனும்‌ பெயரே குதிரையு மூலமும்‌ 
பேகமுஞ்‌ செந்நாயு மாமரமும்‌ பேசுவர்‌. 


கொன்னெனும்‌ பெயரே ஓரசைச்‌ சொல்லும்‌ 
பெருமையுங்‌ காலமும்‌ வறிது மச்சமும்‌ 
பயனி லாததும்‌ பகருவர்‌ புலவர்‌. 


74 


ணிய 


வடு 


வலி 


வது 


TD 


௮80 


Dl 


௮82 


ரவ, 


௮64 


கில 


௮60 


43 


கொற்றி யெனும்பெயர்‌ கோவிளங்‌ கன்றும்‌ 
துர்க்கையுங்‌ கொத்தியுஞ்‌ சொல்லப்‌ பெறுமே. 


கொண்மூ வெனும்பெயர்‌ மேகமா காயமுமாம்‌. 


கொந்தள மெனும்பெயர்‌ கோதையர்‌ மயிரும்‌ 
குருளையுங்‌ கருங்குழற்‌ கொத்து மாமே. 


கொடிய னெனும்பெயர்‌ கொடியவன்‌ பெயரும்‌ 
கேதுவின்‌ பெயருங்‌ கிளர்த்தப்‌ பெருமே. 


கொம்மை யெனும்பெயர்‌ கொங்கையும்‌ பெலமும்‌ 
இளமையும்‌ அங்கை குவித்துக்‌ கொட்டலும்‌ 
வட்ட வடிவுந்‌ திடரும்‌ வழங்குவர்‌. 


கொண்டை யெனும்பெயர்‌ இரந்தையின்‌ கனியும்‌ 
மயிர்முடிப்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


கொற்ற மெனும்பெயர்‌ அரசியற்‌ பெயரும்‌ 
வெற்றியின்‌ பெயரும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


கொல்லெனும்‌ பெயர்கொலை யேவலு மசைச்சொல்லும்‌ 
ஐயமும்‌ வருத்தமும்‌ செங்கொல்லும்‌ கருங்கொல்லும்‌. 


கொடியெனும்‌ பெயரே யொழுங்கும்‌ வல்லியும்‌ 
துவசமுங்‌ காக்கையின்‌ பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


ககர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர ஓகார வருக்கம்‌ 


கோடை யெனும்பெயர்‌ மேற்றிசைக்‌ காற்றும்‌ 
குதிரையும்‌ வெயிலும்‌ வெண்காந்தளுங்‌ கூறுவர்‌. 


கோவெனும்‌ பெயரே குலிசமுந்‌ தலைவனும்‌ 
அம்பும்‌ பூமியும்‌ அறலுங்‌ கிரணமும்‌ 
சுவர்க்கமும்‌ விழியுஞ்சூழ்‌ பெருந்திசையும்‌ 
மலையும்‌ பதவும்‌ வானமு மிரக்கமும்‌ 
குறிப்பின்‌ வார்த்தையுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


கோளெனும்‌ பெயரே யொன்பான்‌ கிரகமும்‌ 
வலியுங்‌ கொள்கையுங்‌ கொலையு மிடையூறும்‌ 
குறளையின்‌ புன்சொல்லுங்‌ கூறப்‌ பெறுமே. 


பி்‌ 


௮66 


ப பட்‌. 


௮90 


டள 


பி்‌ 


வில 


5094 


அவி 


வசட 


வயிர்‌ 


படு 


44 


கோல மெனும்பெயர்‌ கொழுந்து நீரோட்டமும்‌ 
பாக்கும்‌ பீர்க்கும்‌ பன்றியு மழகும்‌ 
இரந்தையும்‌ இரந்தைக்‌ கனிக்கும்‌ இயம்புவர்‌. 


கோட்ட மெனும்பெயர்‌ கோயிலு நாடும்‌ 
கோட்டமும்‌ வளைவும்‌ உண்கலனு மான்கொட்டிலும்‌ 
குரவு மனக்கோட்ட முமெனக்‌ கூறுவர்‌. 


கோத்திர மெனும்பெயர்‌ குடியு மலையும்‌ 
புவனியு மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


கோடெனும்‌ பெயரே மலையின்‌ குவடும்‌ 
வார்புனற்‌ கரையும்‌ விலங்கின்‌ மருப்பும்‌ 
மரத்தின்‌ பணையு மூதுங்‌ கொம்பும்‌ 
சங்கின்‌ பெயருஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


கோச மெனும்பெயர்‌ மதிலுறுப்பு முட்டையும்‌ 
பொத்தகமும்‌ பொருள்‌ பொருந்து பெட்டகமும்‌ 
ஆண்குறிப்‌ பெயரு மாகு மென்ப. 


கோட்டி யெனும்பெயர்‌ கோபுர வாயிலும்‌ 
ஈட்டு பலசபையு மியம்பப்‌ பெறுமே. 


கோதை யெனும்பெயர்‌ மடந்தையர்‌ குழலுஞ்‌ 
சேரனு முடும்புஞ்‌ சிறந்த கைக்கட்டியும்‌ 
மாலையுங்‌ காற்றின்‌ பெயரும்‌ வழங்குவர்‌. 


கோணெனும்‌ பெயரே வளைவும்‌ கூனுமாம்‌. 


கோடக மெனும்பெயர்‌ முடியின துறுப்பும்‌ 
குதிரையும்‌ புதுமையுங்‌ கூறப்‌ பெறுமே. 


கோர மெனும்பெயர்‌ கொடுமையும்‌ வட்டிலும்‌ 
சோழன்‌ குதிரையுஞ்‌ சொல்லப்‌ பெறுமே. 


கோசிக மெனும்பெயர்‌ பட்டும்‌ கூறையும்‌ 
சாமவேத முமெனச்‌ சாற்றுவர்‌ புலவர்‌. 


கோடிக மெனும்பெயர்‌ கூறையின்‌ பெயரும்‌ 
பூவின்‌ றட்டும்‌ புகலப்‌ பெறுமே. 


கோடர மெனும்பெயர்‌ குரங்கும்‌ குதிரையும்‌ 
மரத்தின்‌ கோடும்‌ எட்டிமரச்‌ செறிவுமாம்‌. 


கோகுல மெனும்பெயர்‌ குயிலொடு குரங்கும்‌ 
பல்லியு மெனவே பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


லப] 


௨600 


....001 


௨002 


௨003 


௨004 


௨004 


௨006 


௨007 


௨008 


௨609 


ஒட்டு 


௨011 


02 


45 


கோளி யெனும்பெயர்‌ கொளிஞ்சி மரமும்‌ 
அந்தியால்‌ பூவாது காய்க்கு மரமுமாம்‌. 


கோழி யெனும்பெயர்‌ சோழ னுறையூரும்‌ 
ஆண்டலைப்‌ புள்ளு மாமென வுரைப்பர்‌. 


கோண மெனும்பெயர்‌ குதிரையு மூக்கும்‌ 
அங்குச முங்கூன்‌ வாளு மாமே. 


கோடி யெனும்பெயர்‌ தூசும்‌ புதுமையும்‌ 
ஓரெண்‌ பெயரு முரைக்கப்‌ பெறுமே. 


கோண லெனும்பெயர்‌ கூனலும்‌ வளைதலும்‌ 
மாறுபடு குணத்தின்‌ பெயரும்‌ வழங்கும்‌. 


கோலெனும்‌ பெயரே யாழி னரம்பும்‌ 

அம்புந்‌ துலாமுந்‌ தூரிகைக்‌ கோலும்‌ 
அஞ்சனக்‌ கல்லு மளந்திடூ கோலும்‌ 

குதிரை மத்திகையுந்‌ திரட்சியு மீட்டியும்‌ 
இறைமுறை நடத்தல்‌ வாட்கோலு மியம்புவர்‌. 


ககர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர ஒளகார வருக்கம்‌ 


கெளசிக மெனும்பெய ரோரி சையுடன்‌ 
கூகையும்‌ சுடர்நிலைத்‌ தண்டும்‌ பட்டுமாம்‌. 


கொளவை யெனும்பெயர்‌ கள்ளும்‌ துன்பமும்‌ 
எள்ளிலங்‌ காயும்‌ பழிச்சொலு மோசையும்‌. 


கெளந்தி யெனும்பெயர்‌ பாண்டவ ரன்னையும்‌ 
அருந்த வப்பெண்‌ பெயரு மாமே. 


கெளட மெனும்பெய ரொருதே சத்துடன்‌ 
ஒருகொடிப்‌ பெயரு முரைக்கப்‌ பெறுமே. 


ககர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 


ககர வருக்கம்‌ முற்றும்‌. 


“013 


014 


௨015 


௨010 


017 


௨018 


௮011 


020 


021 


1022 


46 


3வது சகர வருக்கத்‌ தொகுதி 
சகர வருக்கம்‌ 


சம்பு வெனும்பெயர்‌ சங்கரன்‌ றிருமால்‌ 
நான்முக னாவன ரியுமோர்‌ புல்லுஞ்‌ 


சூரியன்‌ பெயருஞ்‌ சொல்லப்‌ பெறுமே. 023 
சத்தி யெனும்பெயர்‌ வேலும்‌ பெலமும்‌ 

உமையுந்‌ துவசமுங்‌ குடைமுற்‌ காரமும்‌. 024 
சமனெனும்‌ பெயரே யியமனு நடுவுமாம்‌. ௨025 
சதியெனும்‌ பெயரே தாள வொத்துடன்‌ 

உரோகிணிப்‌ பெயருங்‌ கற்பாட்‌ டியுமாம்‌. 026 
சந்தி யெனும்பெய ரந்திப்‌ பொழுது 

மூங்கிலுஞ்‌ சதுக்கமு மொழியப்‌ பெறுமே. 027 
சரியெனும்‌ பெயர்கை வளையும்‌ வழியுமாம்‌. 028 
சரண மெனும்பெயர்‌ தாளுங்‌ கரமுஞ்‌ 

சார்பு மெனவே சாற்றுவர்‌ புலவர்‌. 029 
சடையெனும்‌ பெயர்கோ டீரமும்‌ வேருமாம்‌. 030 


சவியெனும்‌ பெயரே யழகும்‌ பெலமும்‌ 
மணிக்கோவை வடமு மொளியும்‌ வழங்கும்‌. 031 


சரமெனும்‌ பெயரே தனிமணி வடமும்‌ 
அம்புஞ்‌ சமரும்‌ கொறுக்கச்‌ சியுமாம்‌. 032 


சலாகை யெனும்பெயர்‌ சவளப்‌ பெயரோடு 
நாரா சமுநன்‌ மணியு நவின்றனர்‌. 033 


சகுனி யெனும்பெயர்‌ நிமித்தம்‌ பார்ப்பவனும்‌ 
பறவையின்‌ பொதுவும்‌ பகரப்‌ பெறுமே. 034 


சத்திர மெனும்பெயர்‌ அன்ன சாலையும்‌ 
கைவிடாப்‌ படையுங்‌ கவின்பெறு குடையும்‌ 
குடையின்‌ திரும்பும்‌ வேள்வியும்‌ கூறுவர்‌. 033 


சடமெனும்‌ பெயரே பொய்யுஞ்‌ சரீரமும்‌ 
கொடுமையு மெனவே கூறப்‌ பெறுமே. 0636 


சகுந்த மெனும்பெயர்‌ புள்ளின்‌ பொதுவும்‌ 
கழுகு மெனவே கருதுவர்‌ புலவர்‌. 


சகுன மெனும்பெயர்‌ புட்பொதுப்‌ பெயரும்‌ 
நிமித்தமும்‌ கிழங்கு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


சடில மெனும்பெயர்‌ சடையு நெருக்கமும்‌ 


சக்கிரி யெனும்பெயர்‌ தராபதி யரவுடன்‌ 
மிக்கசீர்‌ முகுந்தன்‌ செக்கான்‌ குயவனாம்‌. 


சசியெனும்‌ பெயரே மதியும்‌ கற்பூரமும்‌ 


இந்திரன்‌ மனைவியும்‌ வெண்மையு மியம்புவர்‌. 


சங்க மெனும்பெய ரன்புஞ்‌ சபையும்‌ 
வென்றியுங்‌ கவிஞரு மோரெண்‌ பெயரும்‌ 
கணைக்கால்‌ சங்கின்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


சண்டனெனும்பெயர்‌ சூரியன்‌ யமனுடன்‌ 
நபுஞ்சகன்‌ பெயரு நவிலப்‌ பெறுமே. 


சக்கர மெனும்பெயர்‌ சுதரி சனமும்‌ 

சக்கர யூகமும்‌ சகதலப்‌ பெயரும்‌ 

தேரி னுருளும்‌ பெருமையும்‌ பிறப்பும்‌ 
நேமிப்‌ புள்ளுங்‌ கடலும்‌ சகடமும்‌ 
வட்டமுந்‌ திகிரி வரையுஞ்‌ செப்புவர்‌. 
சத்திய மெனும்பெயர்‌ சபதமு மெய்யுமாம்‌. 


சந்த மெனும்பெயர்‌ நிறமும பிராமமுஞ்‌ 
சாந்தமு மினம்பெறு கவிதையுஞ்‌ சாற்றுவர்‌. 


சலமெனும்‌ பெயரே பொய்யுங்‌ கோபமும்‌ 
புள்ளின்‌ பெயரு நடுக்கமும்‌ புகலுவர்‌. 


சயமெனும்‌ பெயரே சருக்கரை வென்றியாம்‌. 
சரப மெனும்பெயர்‌ சிம்புள்வரை யாடுமாம்‌. 


சராவ மெனும்பெயர்‌ விளக்கின்‌ தகளியும்‌ 
சலாகையு மெனவே சாற்றினர்‌ புலவர்‌. 


சமழ்த்த லெனும்பெய ரழித்தலு நாணமும்‌ 


சயிந்தவ மெனும்பெயர்‌ கலையும்‌ குதிரையும்‌ 
இந்துப்‌ பின்பெயர்‌ தானு மியம்புவர்‌. 


037 


038 


௨0309 


....040 


....041 


042 


043 


044 


௨045 


040 


047 


046 


....049 


1 


wool 


092 


48 


சகமெனும்‌ பெயரே புள்ளின்‌ சிறகும்‌ 
இலையுமோ ரிலக்கமு மியம்பப்‌ பெறுமே. 622 


சகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 
சகர ஆகார வருக்கம்‌ 


சான்றா ரெனும்பெயர்‌ சார்புளெனும்‌ பெயரும்‌ 
அருக்கனு மிருக சீரிடமு மானே. 054 


சாதக மெனும்பெயர்‌ பூதமுஞ்‌ சனனமும்‌ 
வானம்‌ பாடிப்‌ புள்ளும்‌ வழங்குவர்‌. க 


சாமி யெனும்பெயர்‌ தலைவனு மரசனும்‌ 
குரவனும்‌ வியாழமுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 050 


சாம மெனும்பெயர்‌ பச்சை நிறமும்‌ 


யாமமு மிரவுமோர்‌ வேதமு மியம்புவர்‌. 027 
சானு வெனும்பெயர்‌ மலையின்‌ பக்கமும்‌ 

மலையு முழந்தாட்‌ பெயரும்‌ வழங்கும்‌. 058 
சார லெனும்பெயர்‌ மலையின்‌ பக்கமும்‌ 

மருத யாழ்த்திறத்‌ தோரோசையும்‌ வழங்கும்‌. 050 
சானகி யெனும்பெயர்‌ சீதையு மூங்கிலும்‌. 660 


சாம்ப லெனப்பெயர்‌ பழம்பூவும்‌ சாம்பரும்‌ 
முற்றுத லெனவு மொழியப்பெறுமே. 661 


சால மெனும்பெயர்‌ ஆச்சார மரமும்‌ 
மதிலுஞ்‌ சாளரப்‌ பெயரும்‌ வலையுமாம்‌. 02 


சாலேக மென்னும்‌ பெயர்பூ வரும்பும்‌ 


வாதா யனமும்‌ வகுக்கப்‌ பெறுமே. 663 
சாதி யெனும்பெயர்‌ பிரம்புந்‌ தேறலும்‌ 

தேனும்‌ தேக்குஞ்‌ சிறுசண்‌ பகமும்‌ 

சாதியின்‌ விகற்பமுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 664 


சாறெனும்‌ பெயரே தாழமரக்‌ குலையும்‌ 
வேரியு முயர்திரு விழாவுமாமே. 6065 


சாலி யெனும்பெயர்‌ நெற்பொதுப்‌ பெயரும்‌ 
வேரியு மருந்ததிப்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 066 


சார்ங்க மெனும்பெயர்‌ விற்பொதுப்‌ பெயரும்‌ 
மாயோன்‌ சிலையும்‌ வகுத்து ரைத்தனரே. 


சாப மெனும்பெயர்‌ சபித்தலும்‌ சிலையுமாம்‌. 


சாக மெனும்பெயர்‌ சாகினி விகற்பமும்‌ 
தேனீப்‌ பெயரும்‌ வெள்ளாடுந்‌ தேக்குமாம்‌. 


சாகினி யெனும்பெயர்‌ தழைத்திடு சேம்பொடு 
கீரையின்‌ விகற்பமும்‌ கிளத்தப்‌ பெறுமே. 


சாரங்க மெனும்பெயர்‌ மானும்‌ வண்டூமாம்‌. 


சாரிகை யெனும்பெயர்‌ சூறையும்‌ சுங்கமும்‌ 
நாகண வாய்ப்புட்‌ பெயரு நவிலுவர்‌. 


சாய லெனப்பெயர்‌ மெய்ப்பாட்‌ டினழகும்‌ 
மேன்மையு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 


சாகர மெனும்பெயர்‌ துயிலொழிந்‌ திடுதலும்‌ 
ஏழ்கடற்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


சாலை யெனும்பெயர்‌ குதிரைப்‌ பந்தியும்‌ 
அறப்புற மடமும்‌ அரசர்தங்‌ கோயிலும்‌ 
வழிநடைச்‌ சாலையும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


சால்பெனும்‌ பெயர்சான்‌ றாண்மையு மியல்புமாம்‌. 


சாந்த மெனும்பெயர்‌ சந்தனமும்‌ பொறுமையும்‌ 
சாம்பு வெனும்பெயர்‌ பறையொடு பொன்னுமாம்‌. 
சார்பெனும்‌ பெயரே சார்தலு மிடமுமாம்‌. 


சாத்த னெனும்பெயர்‌ அய்யனும்‌ அருகனும்‌ 
புத்தனு மெனவே புகலுவர்‌ புலவர்‌. 


சாத மெனும்பெயர்‌ மெய்மையும்‌ பூதமும்‌. 


சாலெனும்‌ பெயரே யுழவின்‌ சாலும்‌ 
நீர்பெய்‌ பசானமு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


சகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


௨007 


௨068 


...069 


...070 


071 


விடுத 


௨073 


074 


01D 


௨070 


வர்‌ 


௨076 


௨079 


....080 


௨061 


082 


50 


சகர இகர வருக்கம்‌ 


சிவையெனும்‌ பெயரே நவையிலா வுமையுடன்‌ 
கொல்ல னுலையும்‌ பெரும்‌ நரியுமாம்‌. 


சிதமெனும்‌ பெயரே செயமுறப்‌ படுதலும்‌ 
ஞானமும்‌ வெளுப்பும்‌ வான்‌ மீனுமாம்‌. 


சிந்தெனும்‌ பெயரே நீருங்‌ கடலும்‌ 
நதியுங்‌ குறளும்‌ யாப்பின்‌ முச்சீரும்‌ 
ஓர்தேச முமென வுரைத்தனர்‌ புலவர்‌. 


சிதரெனும்‌ பெயரே சீலைத்‌ துணியுந்‌ 
துவலையு முறியும்‌ வண்டுஞ்‌ சொல்லுவர்‌. 


சிமைய மெனும்பெயர்‌ சிகரமுங்‌ குடுமியும்‌. 


சிலையெனும்‌ பெயரே மலையும்‌ பாறையும்‌ 
வில்லு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


சினையெனும்‌ பெயரே செழுமரக்‌ கோடுங்‌ 
கருவின்‌ பெயரு முட்டையு முறுப்புமாம்‌. 


சிலீமுக மெனும்பெயர்‌ அம்பும்‌ வண்டும்‌ 
முலைக்கணின்‌ பெயரு மொழியப்‌ பெறுமே. 


சிமிலி யெனும்பெயர்‌ உறியுங்‌ கீழ்வீடும்‌ 
குடுமியு மெனவே கூறுவர்‌ புலவர்‌. 


சிக்க மெனும்பெயர்‌ சீப்புங்‌ குடுமியும்‌ 
உறியு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


சிந்துர மெனும்பெயர்‌ திலகமும்‌ வெட்சியும்‌ 
செந்நிறப்‌ பொருள்களுள்‌ செங்குடைப்‌ பெயரும்‌ 
மதகரிப்‌ பெயர்புளி மாவும்‌ வழங்கும்‌. 


சிரக மெனும்பெயர்‌ கரகமும்‌ வட்டிலுஞ்‌ 
சென்னியிற்‌ கோடூஞ்‌ செப்பப்‌ பெறுமே. 


சிதலை யெனும்பெயர்‌ செல்லொடு துணியுமாம்‌. 


சிகண்டி யெனும்பெயர்‌ பாலையாழ்த்‌ திறத்தின்‌ 
ஓசையும்‌ அலியு மயிலு மாமே. 

சில்லி யெனப்பெயர்‌ சிள்வீடும்‌ வட்டமும்‌ 
தேருரு ளுஞ்சிறு கீரையும்‌ செப்புவர்‌. 


௨0623 


084 


௨065 


060 


i087 


086 


089 


....090 


....091 


வடு 


....093 


....094 


....095 


....096 


097 


51 


சிறை யெனும்பெயரே புள்ளி னிறகும்‌ 
காவலு மோர்பா லிடமும்‌ கரையுமாம்‌. 


சிவப்பெனும்‌ பெயரே செம்மையும்‌ சினமும்‌ 
சினக்குறிப்‌ புமெனச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


சில்லை யெனும்பெயர்‌ பகண்டைப்‌ புள்ளும்‌ 
சிள்வீடுங்‌ கிலுகிலுப்‌ பையுஞ்‌ செப்புவர்‌. 


சிகரி யெனும்பெயர்‌ மலையு மெலியும்‌ 
கருநா ரையுங்‌ கோபுரமுங்‌ கருதுவர்‌. 


சித்த மெனும்பெயர்‌ திடமும்‌ உளமுமாம்‌. 


சித்திர னெனும்பெயர்‌ சித்திர காரனுந்‌ 
தச்சனு மெனவே சாற்றப்‌ பெறுமே. 


சிகியெனும்‌ பெயரே மயிலும்‌ கேதுவும்‌ 
நெருப்பு நூபுரமு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


சித்திர மெனும்பெயர்‌ சித்திர கவிதையும்‌ 
மெய்போற்‌ பொய்யை யுரைத்தலு மழகும்‌ 
துணித்த பலபொரு ளுமதி சயமுஞ்‌ 
செய்சொல்‌ வடிவுங்‌ காடுமா மணக்குமாம்‌. 


சித்திர பானு வெனும்பெயர்‌ நெருப்புஞ்‌ 
சூரியன்‌ பெயரு மோராண்டுஞ்‌ சொல்லுவர்‌. 


சிலம்பெனும்‌ பெயரே மலையு மோசையும்‌ 
பரிபுரப்‌ பெயரும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


சிகர மெனும்பெயர்‌ திரையுந்‌ திவலையு 
மலையி னுச்சியும்‌ சென்னியுங்‌ 


கவரி மாவின்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


சிகழிகை யெனும்பெயர்‌ மயிர்முடிப்‌ பெயரும்‌ 
மாலையின்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


சிதட னெனும்பெயர்‌ குருடனு மூடனும்‌. 


சிரமெனும்‌ பெயர்நெடுங்‌ காலமுஞ்‌ சென்னியும்‌. 


சிவமெனும்‌ பெயரே முத்தியும்‌ பெருமையும்‌ 
குறுணியின்‌ பெயருங்‌ கூவப்‌ பெறுமே. 


௨098 


099 


700 


| 


02 


கட 202 


04 


0௮ 


00 


ஒண்டு 


708 


709 


இவய 


சய 


2 


22 


சித்தெனும்‌ பெயரே செயமும்‌ ஞானமுமாம்‌. 


சகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர ஈகார வருக்கம்‌ 


சீதம்‌ எனும்பெயர்‌ மேகமும்‌ பாலும்‌ 
குளிர்ச்சியும்‌ புனலுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


சீவ னெனும்பெயர்‌ வியாழமு முயிரும்‌. 


சீரு ளெனும்பெயர்‌ செல்வமுஞ்‌ செம்பும்‌ 
ஈயமு மெனவே இயம்பப்‌ பெறுமே. 


சீவனி யெனும்பெயர்‌ செவ்வழி யாழ்த்திறத்‌ 
தோரிசைப்‌ பெயரு முயிர்தரு மருந்துமாம்‌. 


சீரெனும்‌ பெயரே செல்வருங்‌ கீர்த்தியும்‌ 
பாரமு மழகும்‌ பகர்ந்திடு சீர்மையும்‌ 
தாள வொத்துந்‌ தடியுங்‌ காத்தண்டூஞ்‌ 
சொற்சீர்‌ எனவுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


சீப்பெனும்‌ பெயரே கதவின்‌ றாழும்‌ 
மயிர்வார்‌ சீப்பும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


சீகர மெனும்பெயர்‌ திரையுந்‌ திவலையும்‌ 
கவரி மாவுங்‌ கருதுவர்‌ புலவர்‌. 


சீல மெனும்பெய ரொழுக்கமுங்‌ குணமும்‌ 
தருமமு மெனவே சாற்றுவர்‌ புலவர்‌. 


சீதை யெனும்பெயர்‌ உழுபடைச்‌ சாலும்‌ 
இராமன்‌ றேவியு மியம்பப்‌ பெறுமே. 


சகர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர உகர வருக்கம்‌ 


சுந்தரி யெனும்பெயர்‌ உமையுந்‌ துர்க்கையும்‌ 
சூரனு மெனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


சுக்கை யெனும்பெ யர்வான்‌ மீனொடு 
மாலையு மெனவே வகுத்தனர்‌ புலவர்‌. 


வப்‌ 


114 


aD 


710 


திட்‌. 


16 


719 


TAN 


தச 


த 


வப 


124 


22 


சுசியெனும்‌ பெயரே கோடைக்‌ காலமும்‌ 
சுத்தமுங்‌ கனலின்‌ பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


சுதையெனும்‌ பெயரே சுண்ணச்‌ சாந்தும்‌ 
மறிகட லமுதமும்‌ புதல்வியும்‌ வழங்குவர்‌. 


சுடரெனும்‌ பெயரே சூரியன்‌ மதிகனல்‌ 
விளக்கு மொளியும்‌ விளம்பப்‌ பெறுமே. 
சுவவெனும்‌ பெயர்சுவர்க்‌ கத்தின்‌ பெயரும்‌ 
புள்ளின்‌ மூக்குஞ்‌ சுண்டனும்‌ புகலுவர்‌. 
சுண்ட னெனும்பெயர்‌ சூரனுஞ்‌ சதையமும்‌. 


சும்மை யெனும்பெயர்‌ ஊர்ப்பொதுப்‌ பெயரும்‌ 


நென்முதற்‌ போரும்‌ நிறைந்த நீர்நாடூஞ்‌ 
சுமையோடு சத்த வொலியுஞ்‌ சொல்லுவர்‌. 


சுவலெனும்‌ பெயரே தோளின்‌ மேலும்‌ 
மேடூங்‌ குரகதக்‌ குசையின்‌ மயிரும்‌ 
பிடர்த்தலைப்‌ பெயரும்‌ பேசப்‌ பெறுமே. 


சுருங்கை யெனும்பெயர்‌ கரந்த கற்படையும்‌ 
நுழைவாய்‌ தலுமென நுவலப்‌ பெறுமே. 


சுரிய லெனும்பெயர்‌ ஆண்பான்‌ மயிரும்‌ 
பெண்பால்‌ மயிரும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


சுரையெனும்‌ பெயரே யுட்டூுளை வடிவும்‌ 
ஆவின்‌ முலையும்‌ நறவும்‌ அலாபுமாம்‌. 


சுடிகை யெனும்பெயர்‌ சுட்டியு மகுடமும்‌ 
உச்சியு மெனவே மொழியப்‌ பெறுமே. 


சுரிகை யெனும்பெய ௬டைவா ளுடனே 
மெய்புகு கருவியும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


சுகமெனும்‌ பெயரே யின்பமுங்‌ கிளியுமாம்‌. 


சுரர்குரு வெனும்பெயர்‌ தேவர்‌ மந்திரியும்‌ 
இந்திரன்‌ பெயரும்‌ இயம்பப்‌ பெறுமே. 


சுவேத மெனும்பெயர்‌ வெண்மையும்‌ வெயர்வுமாம்‌. 


சுவாமி யெனும்பெயர்‌ முருகனும்‌ வியாழமும்‌ 
குருவுந்‌ தலைவனுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


729 


AS 


S| 


அவல 


PA 


டி 


வ்‌ 


Pi 


2 


724 


ல 


720 


os 127 


726 


றி 


....740 


54 


சுருதி யெனும்பெயர்‌ வேதமும்‌ ஒலியுமாம்‌. 


சுரமெனும்‌ பெயரே வழியுங்‌ காடும்‌ 
அருநெறிப்‌ பெயரும்‌ பாலை நிலமுமாம்‌. 


சகர உகர வருக்கம்‌ முற்றும்‌. 
சகர ஊகார வருக்கம்‌ 


சூர னெனும்பெயர்‌ சூரியன்‌ பெயரும்‌ 
தீரனு மருகனு நாயையுஞ்‌ செப்புவர்‌. 


சூரெனும்‌ பெயரே தெய்வமு நோயும்‌ 
வஞ்சமு மஞ்சா மையுமே வழங்கும்‌. 


சூழி யெனும்பெயர்‌ கரிமுக படாமும்‌ 
வாவியு மெனவே வகுத்துரைத்‌ தனரே. 


சூதக மெனும்பெயர்‌ பிறப்பின்‌ பெயரும்‌ 

ஆசூ சப்பெயர்‌ தானு மாமே. 

சூத்திர மெனும்பெயர்‌ நூற்பா வகவலும்‌ 
நூற்கும்‌ வெண்ணூலும்‌ நுவல்பல்‌ பொறியுமாம்‌. 


சூத னெனும்பெயர்‌ சூதாடு பவனும்‌ 
சூது சேருளத்தனும்‌ தேர்ப்பா கனுமாம்‌. 


சூத மெனும்பெயர்‌ பரதா ரத்தொடு 
மாமர மெனவும்‌ வழங்குவர்‌ புலவர்‌. 


சூழ லனும்பெயர்‌ விசாரமு மிடமுமாம்‌. 


சகா ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர எகர வருக்கம்‌ 
செவ்வி யெனும்பெயர்‌ பொழுதும்‌ பருவமும்‌. 


செல்லெனும்‌ பெயரே யிடியு மேகமும்‌ 
முன்னிலை யேவலுஞ்‌ சிதலு மொழிந்தனர்‌. 


செந்தெனும்‌ பெயரே சீவனுஞ்‌ சிவப்பும்‌ 
ஓரியு மணுவும்‌ நரகத்தி லொன்றுமாம்‌. 


a7 


SN 


143 


.... 144 


வர்ல 


.... 146 


1 


746 


விசு 


அடு 


அலம்‌ 


லில்‌ 


வல 


22 


செப்ப மெனும்பெயர்‌ நடுநிலைப்‌ பெயரும்‌ 
தெருவுஞ்‌ செவ்வையு நெஞ்சமுஞ்‌ செப்புவர்‌. 


செம்புல மெனும்பெயர்‌ வன்பாலை நிலமும்‌ 
பொருக ளமுமெனப்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


செய்ய லெனும்பெயர்‌ சேறு மொழுக்கமும்‌ 
காவலு மெனவே கருதப்‌ பெறுமே. 


செம்ம லெனும்பெயர்‌ சீவனும்‌ செயினனும்‌ 
தலைவனுஞ்‌ சிறுவனும்‌ வீரனும்‌ பெருமையும்‌ 


பழம்பூ வுமெனப்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


செவிலி யெனும்பெயர்‌ முன்பிறந்‌ தாளும்‌ 
வளர்ந்த கைத்தாயும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


செழுமை யெனும்பெயர்‌ வளமையும்‌ கொழுப்பும்‌ 
வனப்பு மாட்சிமையும்‌ வழங்குவர்‌ புலவர்‌. 


செடியெனும்‌ பெயரே யொளியுஞ்‌ செறிவும்‌ 
பாவமுங்‌ குணமின்‌ மைப்பெயரும்‌ பகர்ந்தனர்‌. 


செத்தெனும்‌ பெயரே செம்மையு முவமையும்‌ 
அசைச்சொலு முறுப்புங்‌ கருத்துஞ்‌ சந்தேகமும்‌. 


செட்டி யெனும்பெயர்‌ முருகன்‌ பெயரும்‌ 
வணிகனு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


செச்சை யெனும்பெயர்‌ வெள்ளாட்‌ டேறொடு 
வெட்சி செஞ்சாத்தும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


செவியெனும்‌ பெயரே கேள்வியுங்‌ காதுமாம்‌. 
செம்மை யெனும்பெயர்‌ சிவப்புஞ்‌ செவ்வையும்‌. 
செப்பெணும்‌ பெயர்பணிச்‌ செப்புஞ்‌ செப்பலும்‌. 


செய்யெனும்‌ பெயரே செய்தொழிற்‌ பெயரும்‌ 
ஒழுக்கமு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


செயிரெனும்‌ பெயரே சினமும்‌ குற்றமும்‌. 


சகர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 


வெரல 


லில்‌ 


00 


க்‌ 


a 


வல்லி 


700 


701 


702 


வடு 


704 


703 


700 


07 


வட்டு 


56 


சகர ஏகார வருக்கம்‌ 


சேயெனும்‌ பெயரே சிவப்புஞ்‌ செவ்வேளும்‌ 
செவ்வாய்க்‌ கிரகமும்‌ சிறுவனு நீளமும்‌ 
தூரமு மிளமையுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


சேடி யெனும்பெயர்‌ விஞ்சையர்‌ நகரமும்‌ 
சிலதியு மெனவே செப்பப்‌ பெறுமே. 


சேக்கை யெனும்பெயர்‌ முலையும்‌ சயனமும்‌ 
விலங்கு துயிலிடமும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


சேடனெ னும்பெயர்‌ அனந்தனும்‌ பாங்கனும்‌ 
இளையோன்‌ பெயருட னடிமையு மியம்புவர்‌. 


சேணெுதனும்‌ பெயரே யகலமு நீளமும்‌ 
உயரமு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


சேடெனும்‌ பெயரே சிறப்பு நன்மையும்‌ 
அழகுந்‌ திரட்சியு மிளமையு மாமே. 


சேதக மெனும்பெயர்‌ சேறு செந்நிறமுமாம்‌. 


சேவ லெனும்பெயர்‌ புள்ளி னாண்பாலும்‌ 
காவலுஞ்‌ சேறுஞ்‌ சாவலும்‌ கருதுவர்‌. 


சேவக மெனும்பெயர்‌ யானை துயிலிடமும்‌ 
வீரமு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


சேதார மெனப்பெயர்‌ தேமாவும்‌ வெட்சியும்‌ 
பொன்னின்‌ பெயரும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


சகர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர ஐகார வருக்கம்‌ 


சைவ மெனும்பெயர்‌ புராணத்தி லொன்றும்‌ 
சிவசம யத்தின்‌ விகற்பமும்‌ செப்புவர்‌. 


சகர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர ஒகர வருக்கம்‌ 


சொல்லெனும்‌ பெயரே கீர்த்தியும்‌ வார்த்தையும்‌ 
நெல்லும்‌ பல்கலைப்‌ பெயரு நிகழ்த்துவர்‌. 


709 


770 


eA 


இல்‌ 


னத்‌, 


ரதம்‌ 


ல 


770 


ட்‌, 


178 


தம்‌ 


760 


57 


சொர்க்க மெனும்பெயர்‌ சுவர்க்கமு முலையுமாம்‌. 
சகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 
சகர ஓகார வருக்கம்‌ 
சோதி யெனும்பெய ரொருநாள்‌ மீனும்‌ 
அருகனும்‌ அரனும்‌ ஆதித்தனும்‌ விளக்கும்‌ 
தாரா கணமும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 
சகர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 


சகர ஒளகார வருக்கம்‌ 


செளரி யெனும்பெயர்‌ சளியுங்‌ கன்னனும்‌ 
இமயனுங்‌ கண்ணனும்‌ யமுனை நதியுமாம்‌. 


செளரிய மெனும்பெயர்‌ வீரமும்‌ களவுமாம்‌ 
சகர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 
சகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 
4 வது ஞகர வருக்கத்‌ தொகுதி 
ஞ்கர அகர வருக்கம்‌ 
ஞமலி யெனும்பெயர்‌ நாயும்‌ மயிலும்‌ 
கள்ளு மெனவே கருதப்‌ பெறுமே. 
ஞகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ஞ்கர ஆகார வருக்கம்‌ 
ஞாளி யெனும்பெயர்‌ நறவு நாயுமாம்‌. 


ஞாட்பெனும்‌ பெயரே பாரமும்‌ கூட்டமும்‌ 
செருவு மெனவே செப்புவர்‌ புலவர்‌. 


ஞான மெனும்பெயர்‌ கல்வியு மறிவுந்‌ 
தத்துவ நூலுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


701 


டர 


ரட்ட 


64 


வட்‌ 


60 


ரிப்‌ 


ட்ப 


58 


ஞாங்க ரெனும்பெயர்‌ பக்கமு மேலும்‌ 
வேலு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 
ஞ்கர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 
ஞ்கர எகர வருக்கம்‌ 


ஜெள்ள லெனும்பெயர்‌ தெருவு மேன்மையும்‌ 
பள்ளமு மெனவே பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


ஜெரே லெனும்பெயர்‌ விரைவு மொலியுமாம்‌. 
ஜெமிர்த லெனும்பெயர்‌ முறிதலும்‌ பரத்தலும்‌. 


ஜெகிழி யெனும்பெயர்‌ நெருப்புறு விறகும்‌ 
தீயுடன்‌ அனற்பொறி சிலம்பு மாமே. 


ஞ்கர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ஞ்கர ஒகர வருக்கம்‌ 


ஜொள்க லெனும்பெயர்‌ நொய்படூ வனவும்‌ 
இளைத்தலு மச்சக்‌ குறிப்போடு சோம்புமாம்‌. 


ஞகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 
ஞகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


5 வது தகர வருக்கத்‌ தொகுதி 
தகர அகர வருக்கம்‌ 


தரணி யெனும்பெயர்‌ தருகதிர்‌ இரவியும்‌ 
நிலமுஞ்‌ சயிலமு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


தமமெனும்‌ பெயரே ராகுவு மிருளுமாம்‌. 
தண்டெனும்‌ பெயரே தடியு மிதுனமுஞ்‌ 
சிவிகையின்‌ பெயரும்‌ செருமிகு தானையும்‌ 


வரம்பும்‌ வீணையுங்‌ குழாயும்‌ வழங்குவர்‌. 


தழலெனும்‌ பெயரே கிளிகடி கருவியும்‌ 
நெருப்பு மெனவே நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


தண்ணடை யெனும்பெயர்‌ மருத நிலவூரும்‌ 


60 


790 


| 


ர்‌ 


நக 


94 


வியப்‌ 


90 


சிசிர 


wit 


9 


நாடூ மெனவே நவிலப்‌ பெறுமே. 


தண்ட மெனும்பெயர்‌ தண்டா யுதமும்‌ 


சேனையும்‌ யானை செல்வழியுந்‌ தெண்டித்தலும்‌. 


தடமெனும்‌ பெயரே மலையும்‌ பொய்கையும்‌ 
பெருமையு மகலமு மலையடி வழியும்‌ 
வளைவுங்‌ குளக்கரைப்‌ பெயரும்‌ வழங்குவர்‌. 


தடியெனும்‌ பெயரே தனுவு முலக்கையும்‌ 
தசையு முடும்புந்‌ தண்டா யுதமும்‌ 
வயலொடு மின்னும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


தனஞ்செய னெனும்பெயர்‌ சவ்விய சாசியும்‌ 
மெய்யின்‌ மாருத விகற்பத்தி னொன்றும்‌ 
நெருப்பு மெனவே நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


தளிம மெனும்பெயர்‌ சயனமு மெத்தையும்‌ 
அழகின்‌ பெயரு மாகு மென்ப. 


தத்தை யெனும்பெயர்‌ முன்பிறந்‌ தாளும்‌ 
கிளியு மெனவே கிளத்துவர்‌ புலவர்‌. 


தனுவெனும்‌ பெயரே சடமும்‌ சிறுமையும்‌ 
வில்லின்‌ பெயரு மோரிராசியும்‌ விளம்புவர்‌. 


தளையெனும்‌ பெயரே தமிழ்நூற்‌ பாதமு 
மலர்முகை முறுக்கு மாண்பான்‌ மயிரும்‌ 


தொடரொடு சிலம்புந்‌ தொடையலுஞ்‌ சொல்லுவர்‌. 


தனமெனும்‌ பெயர்சந்‌ தனமும்‌ பொன்னும்‌ 


முத்திறப்‌ பொருளு முலையுமான்‌ கன்றுமாம்‌. ....808 


தவிசெனும்‌ பெயரே மெத்தையுந்‌ தடுக்கும்‌ 
பலகையும்‌ பீடமும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


தளமெனும்‌ பெயரே தாழியும்‌ சாந்தமும்‌ 
படையும்‌ பூவிதழ்ப்‌ பெயரும்‌ பகர்ந்தனர்‌. 


தண்ண மெனும்பெயர்‌ தரித்தடா மழுவும்‌ 
ஒருகட்‌ பறையு முரைக்கப்‌ பெறுமே. 


தட்டை யெனும்பெயர்‌ கரடிகைப்‌ பறையும்‌ 


கிளிகடி குருவியுந்‌ தினைத்தாளு முண்டமும்‌ 
மூங்கிலு மெனவே மொழிந்தனர்‌ புலவர்‌. 


99 


....800 


....801 


802 


மதி 


....804 


பி 


....806 


807 


....809 


“810 


oll 


கறிய 


60 


தம்ப மெனும்பெயர்‌ மெய்புகு கருவியும்‌ 
கம்பமும்‌ பற்றுக்‌ கோடுங்‌ கருதுவர்‌. 


தண்மை யெனும்பெயர்‌ தாழ்வும்‌ எளிமையும்‌ 
குளிர்ச்சியும்‌ புலவோர்‌ கூறப்பெறுமே. 


தகடெனும்‌ பெயரே ஐமை வடிவும்‌ 
இலையு மெனவே யியம்புவர்‌ புலவர்‌. 


தராவெனும்‌ பெயரே சங்கும்‌ மதுகமும்‌. 


தரும ராச னெனும்பெயர்‌ யமனும்‌ 
அருகனும்‌ புத்தனும்‌ பாண்டு மைந்தனுமாம்‌. 
தட்டெனும்‌ பெயரே நடுவட்‌ டேரும்‌ 
திரிகையும்‌ பரிசையும்‌ பகுத்தலும்‌ தடூத்தலும்‌ 
வட்டமும்‌ பூத்தட்டு முதலவும்‌ வழங்கும்‌. 


தன்மை யெனும்பெயர்‌ தன்மை யினிடமும்‌ 
இயல்பு மெனவே இயம்புவர்‌ புலவர்‌. 


தளியெனும்‌ பெயரே துளியும்‌ கோயிலும்‌ 
தளநடத்‌ தியசமர்த்‌ தலமும்‌ புகலுவர்‌. 


தகையெனும்‌ பெயரே பெருமையு மழகும்‌ 
அன்பும்‌ பண்பு மியல்பு மாமே. 


தபுத லெனும்பெயர்‌ சாதலும்‌ கேடூமாம்‌. 


தமிழெனும்‌ பெயரே தமிழின்‌ விகற்பமும்‌ 
நீர்மையு மினிமையு நிகழ்த்தினர்‌ புலவர்‌. 


தன்ன மெனும்பெயர்‌ சிறுமையான்‌ கன்றுமாம்‌. 


தபன னெனும்பெயர்‌ தழலு மருக்கனும்‌. 


தலமெனும்‌ பெயரே பச்சை நிறமும்‌ 
இலையும்‌ புவியும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


தசும்பெனும்‌ பெயரே குடமு மிடாவுமாம்‌. 


தட்ட லென்பெய ரொத்தறுத்த லினுடனே 
தடுத்தலின்‌ பெயருஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


தலையெனும்‌ பெயரே இடமும்‌ சென்னியும்‌ 
விசும்பு முதன்மையும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


13 


814 


ல்‌ 


௮10 


od 


௮16 


வரி 


820 


டும்‌ 


த்‌ 


Ff) 


0d 


லி 


820 


விக்‌ 


அஃ 


029 


6l 


தவவெனும்‌ பெயரே மிகுதியும்‌ குறைவுமாம்‌. 


தந்தெனும்‌ பெயரே சாத்திரப்‌ பெயரும்‌ 
நூலின்‌ பெயரு நுவலப்‌ பெறுமே. 


தகைமை யெனும்பெயர்‌ அழகும்‌ பெருமையும்‌ 
இயல்பு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


தனியெனும்‌ பெயரொப்‌ பின்மைப்‌ பெயருந் 
தனிமையின்‌ பெயருஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


தன்னை யெனும்பெயர்‌ முன்பிறந்‌ தானும்‌ 
அன்னையும்‌ செவிலியு மாகு மென்ப. 


தகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 


தகர ஆகார வருக்கம்‌ 


தாணு வெனும்பெயர்‌ சங்கரன்‌ பெயரும்‌ 
தூணு மலையு நிலையுஞ்‌ சொல்லிய 
ஆவு ரிஞ்சுதறிப்‌ பெயரு மாவே. 


தாதி யெனும்பெயர்‌ அடிமையும்‌ பரணியும்‌. 


தால மெனும்பெயர்‌ கூத்தற்‌ கமுகொடு 
ஞாலமும்‌ பனையு முண்கலமு நாவுமாம்‌. 


தாரை யெனும்பெயர்‌ வழியும்‌ விழியும்‌ 
ஒழுங்குஞ்‌ சின்னமு முரைக்கப்‌ பெறுமே. 


தாம மெனும்பெயர்‌ தாரும்‌ பூவும்‌ 
மணிவடப்‌ பெயரு நகரமுங்‌ கயிறும்‌ 


ஒளியுங்‌ கொன்றையு மிருப்பிடப்‌ பொதுவுமாம்‌. 


தார மெனும்பெயர்‌ தராவும்‌ நாவும்‌ 

வல்லிசைப்‌ பெயரும்‌ வாழ்க்கைத்‌ துணைவியும்‌ 
அரும்பண்டப்‌ பெயரும்‌ யாழ்நரம்பி லொன்றும்‌ 
வெள்ளியு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 


தானை யெனும்பெயர்‌ சேனையுந்‌ துகிலும்‌ 
ஆயுதப்‌ பொதுவு மாகு மென்ப. 


தாரெனும்‌ பெயர்பூந்‌ தாமமு மலரும்‌ 
மாவினுக்‌ கணியுங்‌ கிண்கிணி மாலையும்‌ 
ஒழுங்கோடூ தூசிப்‌ படையையு முரைப்பர்‌. 


820 


ஒமம்‌ 


032 


ல 


34 


ல 


920 


றபர்‌ 


926 


டக 


....840 


௮41 


942 


62 


தாமெனும்‌ பெயரே கதவிடு தாழும்‌ 
பதமு முயற்சியும்‌ பகரப்‌ பெறுமே. 


தாறெனும்‌ பெயர்மரக்‌ குலையு மளவும்‌ 
விற்குதைப்‌ பெயரு முட்கோலும்‌ விளம்புவர்‌. 


தாதெனும்‌ பெயரே யெழுவகைத்‌ தாதும்‌ 
பொன்முத லேமும்‌ புவிமுத லைந்தும்‌ 
காவிக்‌ கல்லுங்‌ கருதப்‌ பெறுமே. 


தாண்டவ மெனும்பெயர்‌ தாவலும்‌ கூத்துமாம்‌. 


தான மெனுபெயர்‌ தருமக்‌ கொடையும்‌ 
பல்வகை யுதவியு மதமு நீராடலுஞ்‌ 
சுவர்க்கமும்‌ புலவோர்‌ சொல்லப்‌ பெறுமே. 


தாழை யெனும்பெயர்‌ நாளி கேரமும்‌ 
கைதையின்‌ பெயருங்‌ கருதப்‌ பெறுமே. 


தாவெனும்‌ பெயரே பகையும்‌ கெடுதலும்‌ 
பெலமும்‌ வருத்தமும்‌ தாண்டுதற்‌ பெயருமாம்‌. 


தாம்பெனும்‌ பெயரே தாமணிக்‌ கயிறுமாம்‌. 


தாபர மெனும்பெயர்‌ மரமுடன்‌ மலைபோல்‌ 
நிற்பன யாவையு முடம்பு நிகழ்த்துவர்‌. 


தாசி யெனும்பெய ரியம னாளும்‌ 


தொழும்பு செய்பெண்ணின்‌ பெயருஞ்‌ சொல்வர்‌. 


தாடெனும்‌ பெயரே தலைமையும்‌ வலியுமாம்‌. 


தாளி யெனும்பெயர்‌ தாளிப்‌ புதலும்‌ 
பனையு மெனவே பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


தகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


தகர இகர வருக்கம்‌ 


திங்க ளெனும்பெயர்‌ மதியு மாதமுமாம்‌. 


திகையெனும்‌ பெயரே திசையுஞ்‌ சுணங்குமாம்‌. 


543 


44 


45 


....846 


NT 


848 


....849 


90 


செவிடர்‌ 


லில்‌ 


ல்‌ 


4 


ல்லி 


9௮0 


63 


திதியெனும்‌ பெயர்நிலை பேறும்‌ பக்கமும்‌ 
காத்தலு மெனவே கருதுவர்‌ புலவர்‌. 


திணையெனும்‌ பெயரே குலமும்‌ ஒழுக்கமும்‌ 
ஐந்திணைப்‌ பெயரு மாகு மென்ப. 


திட்டை யெனும்பெயர்‌ திண்ணையு முரலும்‌ 
மேடு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


திகிரி யெனும்பெயர்‌ தேருந்‌ தேராழியும்‌ 
மலையு மூங்கிலும்‌ வட்ட வடிவும்‌ 

சக்கரமு நேமிப்‌ புள்ளும்‌ சாற்றுவர்‌. 
திலமெனும்‌ பெயரே யெள்ளு மஞ்சாடியும்‌. 


திருவெனும்‌ பெயரே சிறப்பும்‌ செல்வமும்‌ 
கமலையு மெனவே கருதப்‌ பெறுமே. 


திரிதல்‌ எனும்பெய ருலாவுங்‌ கெடலுமாம்‌. 


திளைத்‌ தலெனுபெய ரனுபவப்‌ பெயரும்‌ 
நிறைவின்‌ பெயரும்‌ நெருங்குதற்‌ பெயருமாம்‌. 


தகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


தகர ஈகார வருக்கம்‌ 


தீயெனும்‌ பெயரே தீமையும்‌ கனலும்‌ 
நரகமும்‌ எனவே நவிலப்‌ பெறுமே. 


தீவினை எனும்பெயர்‌ பாவமும்‌ கொடுமையும்‌ 


தீர்த்த மெனும்பெயர்‌ திருவிழா வுடனே 
புண்ணிய தீர்த்தப்‌ பெயரும்‌ புகலுவர்‌. 


தீர்த்த னெனும்பெயர்‌ தேவனும்‌ குருவுமாம்‌. 


தகர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


தகர உகர வருக்கம்‌ 


துணங்கற லென்னும்‌ பெயர்திரு விழாவும்‌ 
இருளு மெனவே யியம்புவர்‌ புலவர்‌. 


பலர 


98 


வில 


....800 


....01 


802 


டு 


....804 


805 


....800 


807 


....808 


....809 


64 


துடியெனும்‌ பெயரே கால நுட்பமும்‌ 


சிற்றேல முமேழ்‌ மாதர்‌ நிருத்தமும்‌ 
சிறுபறை யுங்கூ தாளமும்‌ செப்புவர்‌. 


துத்தி யெனும்பெயர்‌ முலையின்‌ சுணங்கும்‌ 
பாம்பின்‌ படத்தின்‌ பொறியுமோர்‌ புதலுமாம்‌. 


துண்ட மெனும்பெயர்‌ சாரைப்‌ பாம்பும்‌ 
கண்டமு முகமு மூக்குங்‌ கருதவர்‌. 


துருத்தி யெனும்பெயர்‌ ஆற்றிடைக்‌ குறையும்‌ 
சருமமு மெனவே சாற்றுவர்‌ புலவர்‌. 


துகளெனும்‌ பெயர்நுண்‌ பொடியுங்‌ குற்றமும்‌. 
துவக்கெனும்‌ பெயரே தோலும்‌ பிணக்குமாம்‌. 
துத்த மெனும்பெயர்‌ யாழி னரம்பும்‌ 

எழுவகை யினோர்வி கற்பமும்‌ வயிறும்‌ 
பாலுமோர்‌ மருந்தும்‌ பகரப்‌ பெறுமே. 
துப்பெனும்‌ பெயரே துணைக்கா ரணமும்‌ 
அரக்கு மாயுதமும்‌ பெலமும்‌ பவளமும்‌ 
நெய்யும்‌ பொலிவும்‌ அனுபவப்‌ பெயருமாம்‌. 


துரோண மெனும்பெயர்‌ தும்பையுஞ்‌ சிம்புளும்‌ 
பதக்கொடு காகமுஞ்‌ சிலையும்‌ பகருவர்‌. 


துணியெனும்‌ பெயரே துண்டமுஞ்‌ சீரையும்‌ 
சோதிநாட்‌ பெயரும்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


தும்பி யெனும்பெயர்‌ சுரையும்‌ யானையும்‌ 
வண்டு மதுவும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


துளியெனும்‌ பெயர்மழைத்‌ துளிபெண்‌ ணாமையாம்‌. 


துஞ்ச லெனப்பெயர்‌ நிலைபேறு முறக்கமும்‌ 
மரணமு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


துணையெனும்‌ பெயரே யுழவும்‌ சகாயமும்‌ 
உவமையு முவமையும்‌ உரைத்தனர்‌ புலவர்‌. 


தும்பெனும்‌ பெயரே தோடூஞ்‌ சிம்புளும்‌. 


துவையெனும்‌ பெயர்பிண்‌ ணாக்கும்‌ இறைச்சியும்‌ 
பருகுவ புளிங்கறிப்‌ பெயரும்‌ பகருவர்‌. 


070 


71 


க 


லவ்வ 


874 


i 


870 


கல்‌ ம 


மடு 


பப 


....880 


௮61 


082 


83 


௮64 


85 


65 


துனியெனும்‌ பெயரே புலவி நீடூதலும்‌ 
கோபமும்‌ வரியுங்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


துன்ன லெனும்பெயர்‌ குறுகலுஞ்‌ செறிவுமாம்‌. 


துணங்கை யெனும்பெயர்‌ திருவிழா வுடனே 
மெய்க்கூத்‌ தெனவும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


துளும்ப லெனும்பெய ரலைதலுந்‌ திமிறலும்‌. 


துணித லெனும்பெயர்‌ துணிபடற்‌ பெயரும்‌ 
தெளிவு மெனவே செப்பப்‌ பெறுமே. 


தகர உகர வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஊகார வருக்கம்‌ 


தூம்பெனும்‌ பெயரே யுட்டூளை வடிவும்‌ 
நீர்நுழை யிடமு மரக்காலு மூங்கிலும்‌. 


தூசெனும்‌ பெயரே தூசிப்‌ படையும்‌ 
புரோசைக்‌ கயிறும்‌ புடவையு மியானையும்‌. 


தூவெனும்‌ பெயரே சுசியு மிறைச்சியும்‌ 
பற்றுக்‌ கோடும்‌ பகரப்‌ பெறுமே. 


தூரிய மெனும்பெயர்‌ பேரெரு துடனே 
முரசமு மெனவே மொழியப்‌ பெறுமே. 


தூக்கெனும்‌ பெயரே யுறியுந்‌ துலாமும்‌ 
கூத்து மாராய்தலுங்‌ கூறுசொற்‌ கலையுமாம்‌. 


தூங்க லெனும்பெயர்‌ துயிலும்‌ சோம்புங்‌ 
குறைவுந்‌ தந்தியுங்‌ கூத்தின்‌ பெயருமாம்‌. 


தகா ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


தகர எகர வருக்கம்‌ 
தெய்வெனும்‌ பெயரே கொலையுந்‌ தெய்வமும்‌. 


தென்னெனும்‌ பெயரே தெற்கு மழகும்‌ 
கற்புட னிசையு மிலாங்கலிப்‌ பெயருமாம்‌. 


....880 


மன்றக்‌ 


866 


....889 


....890 


....891 


படச்‌! 


த) 


....894 


Ro) 


....890 


மண்னில்‌ 


0 


66 


தெவ்வெனும்‌ பெயரே பகையுஞ்‌ சமருமாம்‌. 


தெவிட்ட லெனும்பெயர்‌ நிறைதலு மொலியும்‌ 
கான்றலு மடைத்திடற்‌ பெயருங்‌ கருதுவர்‌. 


தெய்வ மெனும்பெயர்‌ புத்தேளும்‌ வாசமும்‌. 
தகர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஏகார வருக்கம்‌ 


தேளெனும்‌ பெயரே தெருக்கா லுடனே 
விருச்சிக ராசியும்‌ அனுடமும்‌ விளம்புவர்‌. 


தேசிக னெனும்பெயர்‌ குருவும்‌ வணிகனும்‌ 
தேசாந்‌ திரியையுஞ்‌ செப்பப்‌ பெறுமே. 


தேமெனும்‌ பெயரே தித்திப்பும்‌ வாசமும்‌ 
தேசமுந்‌ திசையு மிடமுஞ்‌ செப்புவர்‌. 


தேசிக மெனும்பெயர்‌ திசைச்சொல்லு மொளியும்‌ 
அரும்‌ பொன்னுங்‌ கூத்தின்‌ விகற்பும்‌ அழகுமாம்‌. 


தேர்தல்‌ எனும்பெயர்‌ கொள்கையின்‌ பெயரும்‌ 
ஆராய்‌ தலுமே யாகும்‌ என்ப. 


தேனெனும்‌ பெயரே வண்டு மதுவுமாம்‌. 
தகர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஐகார வருக்கம்‌ 


தைத்த லெனும்பெயர்‌ துன்னத்தின்‌ பெயரும்‌ 
தைத்திடு தொழிலுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


தைய லெனும்பெயர்‌ பெண்ணுட னழகுமாம்‌. 


தையெனும்‌ பெயரே பூச நாளும்‌ 
மகர மாதத்தின்‌ பெயரும்‌ வழங்கும்‌. 


தகர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஒகர வருக்கம்‌ 


தொழுவெனும்‌ பெயரே யிரேவதி நாளும்‌ 
உழலைத்‌ தொழுவு முரைத்தனர்‌ புலவர்‌. 


....899 


900 


901 


902 


டு 


904 


203 


906 


907 


908 


909 


210 


டர்‌ 


67 


தொடுவெனும்‌ பெயரே தோட்டமும்‌ வஞ்சமும்‌ 


மருத நிலமும்‌ வழங்கப்‌ பெறுமே. கி்‌ 
தொய்யி லெனும்பெயர்‌ சேறும்‌ இன்பமும்‌ 

துயிரு முலைமேற்‌ றொய்யிலு முழுவுமாம்‌. 12 
தொத்தெனும்‌ பெயர்பூங்‌ கொத்துந்‌ தொழும்புமாம்‌ 2214 


தொறுவெனும்‌ பெயரே தோழமு நிரையும்‌ 
தொகுதியு மெனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 915 


தொடியெனும்‌ பெயர்கை வளையு மோர்பலமும்‌ 
கங்கணப்‌ பெயருங்‌ கருதப்‌ பெறுமே. 16 


தொங்க லெனும்‌ பெயர்ப்லிக்‌ குஞ்சமும்‌ 
வெண்குடைப்‌ பெயரு மாலையுந்‌ தூக்கமும்‌. O17 


தொண்டை யெனும்பெயர்‌ யானைத்‌ துதிக்கையும்‌ 
ஆதொண்டை யினொடு கோவையு மாமே. 918 


தொண்டெனும்‌ பெயரே தொழும்பும்‌ பழமையும்‌ 
ஒன்பது நுழைவழிப்‌ பெயரு மோதுவர்‌. மயி 


தொட்ட லெனும்பெயர்‌ தோண்டுதற்‌ பெயரும்‌ 
தொடுதற்‌ பெயரும்‌ உணவும்‌ சொல்லுவர்‌. 920 


தொடுத்தல்‌ எனும்பெயர்‌ பிணித்தலும்‌ வளைத்தலும்‌ 
பற்றுத லெனவும்‌ பகரப்‌ பெறுமே. ர்‌ 


தொழுதி யெனும்பெயர்‌ புள்ளொலியுங்‌ கூட்டமும்‌....922 
தகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஓகார வருக்கம்‌ 
தோணி யெனும்பெயரி ரேவதி நாளும்‌ 
நீருஞ்‌ சேறு மெயில துறுப்பும்‌ 
தெப்பமு மோடமும்‌ பகழியுஞ்‌ செப்புவர்‌. க 
தோட்டி யெனும்பெயர்‌ அங்குசப்‌ படையும்‌ 
கதவு மென கருதப்‌ பெறுமே. 
தக 


தோன்ற லெனும்பெயர்‌ சுதனு நாதனுமாம்‌. தி 


68 


தோலெனும்‌ பெயரே தோல்வியும்‌ யானையும்‌ 
கேடகப்‌ பலகையுங்‌ கிளத்திடு சருமமும்‌ 
இயாப்பினோர்‌ வனப்பும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 
தோற்ற மெனும்பெயர்‌ ஏற்றமும்‌ பிறப்பும்‌ 
ஆற்றலும்‌ உண்டாக்‌ குதலும்‌ உயர்ச்சியுந்‌ 
தோன்றுதற்‌ பெயரும்‌ சொல்லப்‌ பெறுமே. 


தோடெனும்‌ பெயரே பனைமடல்‌ போலவும்‌ 
பூவி னிதழும்‌ தொகுதியும்‌ புகலுவர்‌. 


தோளெனும்‌ பெயரே துணையும்‌ புயமுமாம்‌. 


தோரை யெனும்பெயர்‌ மூங்கி லரிசியும்‌ 
கைவரை யோடுநெல்‌ விகற்பமும்‌ கருதுவர்‌. 


தகர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர ஒளகார வருக்கம்‌ 


தெளவை யெனும்பெயர்‌ தாயுமுன்‌ பிறந்தாளு 
மூதேவியுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


தகர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 
தகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


6 வது நகர வருக்கத்‌ தொகுதி 
நகர அகர வருக்கம்‌ 


நந்தி யெனும்‌ பெயர்‌ ஈசனு மிடபமும்‌ 
சிறுபே ரிகையொடு செக்கான்‌ பெயருமாம்‌. 


நலமெனும்‌ பெயரே நல்லுப காரமும்‌ 
சுகமும்‌ விருச்சிக ராசியும்‌ சொல்லுவர்‌. 


நவமெனும்‌ பெயரே யொன்பதுங்‌ கேண்மையும்‌ 
புதுமையுங்‌ கார்கா லமுமெனப்‌ புகலுவர்‌. 


நடையெனும்‌ பெயரே வழியு மொழுக்கமும்‌. 


நகமெனும்‌ பெயரே மரப்பொதுப்‌ பெயரும்‌ 
உசிரு மலையும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


நவிர மெனும்பெயர்‌ மலையி னுச்சியும்‌ 


லம 


கன்மலை 


926 


FR Pe, 


FE si 


வ பம்‌ 


விக்‌ 


ர்க, 


924 


வி 


டு 


69 


மலையும்‌ புன்மையும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


நயந்தோ னெனும்பெயர்‌ நட்புடை யோனும்‌ 
கணவனு மெனவே கருதப்‌ பெறுமே. 


நகையெனும்‌ பெயரே மகிழ்ச்சியும்‌ ஒளியும்‌ 
எயிறும்‌ சிரிப்பும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


நவிரெனும்‌ பெயரே யாண்பான்‌ மயிரும்‌ 
தக்கேசி யிசையு மருதயாழ்த்‌ திறமும்‌ 
வாளா யுதமும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


நனையெனும்‌ பெயரே பூவின்‌ முகையும்‌ 
நறவு மெனவே நவிலுவர்‌ புலவர்‌. 


நவிய மெனும்பெயர்‌ மழுவும்‌ குடாரியும்‌. 
நயமெனும்‌ பெயரே நன்மையுஞ்‌ சுகமுமாம்‌. 
நரையெனும்‌ பெயரே ஆனி னேறும்‌ 
வெண்ணிறக்‌ குதிரையு மிகுபெறு நாரையும்‌ 
கவரியுந்‌ தவள நிறமும்‌ கருதுவர்‌. 


நளியெனும்‌ பெயரே சீதமுஞ்‌ செறிவும்‌ 
பெருமையு முரைப்பர்‌ பெரிது ணர்ந்தேரே. 


நரந்த மெனும்பெயர்‌ நாரத்தை மரமும்‌ 
கத்தூ ரியுமெனக்‌ கருதப்‌ பெறுமே. 


நந்தெனும்‌ பெயரே நத்தையுஞ்‌ சங்குமாம்‌. 


நடலை யெனும்பெயர்‌ வஞ்சமும்‌ பொய்யுமாம்‌. 


நந்த லெனும்பெயர்‌ ஆக்கமும்‌ கேடூமாம்‌. 
நகரெனும்‌ பெயரே நகரமும்‌ வீடூமாம்‌. 


நத்த மெனும்பெயர்‌ நகரின்‌ கெடுதியும்‌ 
இரவும்‌ பணிலமு மிருளும்‌ இயம்புவர்‌. 


நன்றெனும்‌ பெயரே நன்மையும்‌ பெரிதுமாம்‌. 


நட்ட மெனும்பெயர்‌ நடனமும்‌ கேடூமாம்‌. 


நவிலல்‌ எனும்பெயர்‌ பண்ணுதல்‌ சொல்லுதல்‌. 


ட்ப, 


928 


பிழி 


....940 


941 


கத்தில்‌ 


i043 


பிசி 


04D 


940 


செ 


948 


9409 


ட 


டர்‌ 


டவ 


22 


954 


70 


நக்க லெனும்பெயர்‌ நகையுந்‌ தின்றலும்‌. ல 


நக்க னெனும்பெயர்‌ சிவனும்‌ அருக்கனும்‌ 
நின்மா ணியுமென நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 9506 


நன்பெனும்‌ பெயரே அகலமுந்‌ தெளிவுமாம்‌. 57 


நயனெனும்‌ பெயரே இன்பமும்‌ மகிழ்வும்‌ 
பயனு நன்மையும்‌ பகரப்‌ பெறுமே. 58 


நகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர ஆகார வருக்கம்‌ 


நாழி யெனும்பெயர்‌ உட்டூளை வடிவும்‌ 
அளக்கு நாழியும்‌ பூரட்‌ டாதியும்‌ 
நாழிகைப்‌ பெயரு நவின்றனர்‌ புலவர்‌. வத 


நாக மெனும்பெயர்‌ நன்மத யானையும்‌ 
வெற்புங்‌ கடவுள ருலகுங்‌ காரியமும்‌ 
ஒருமரப்‌ பெயரும்‌ குரங்கும்‌ பாம்பும்‌ 


நற்றூசும்‌ புன்னைப்‌ பெயரு நவிலுவர்‌. ....960 
நாவிதன்‌ எனும்பெயர்‌ பூர நாளும்‌ 
கார்த்திகை நாளு மயிர்வினை ஞனுமாம்‌. ...901 


நாஞ்சில்‌ எனும்பெயர்‌ கலப்பைப்‌ படையும்‌ 
எயிலு றுப்புமென வியம்பப்‌ பெறுமே. 962 


நாட்ட மெனும்பெயர்‌ நயனமும்‌ வாளும்‌ 
பண்ணின்‌ விகற்பமும்‌ பகரப்‌ பெறுமே. 963 


நாரி யெனும்பெயர்‌ நறவும்‌ பன்னாடையும்‌ 
பெண்ணுஞ்‌ சிலைநாண்‌ பெயரும்‌ பேசுவர்‌. 64 


நாப்பண்‌ எனும்பெயர்‌ நடுவட்‌ டேரும்‌ 
நடுவு மெனவே நவிலப்‌ பெறுமே. ....65 


நான மெனும்பெயர்‌ ஞானமும்‌ பாசமும்‌ 
பூசு வனவும்‌ புனலா டூதலும்‌ 
கத்தூ ரியுமெனக்‌ கருதப்‌ பெறுமே. 66 


நாடி யெனும்பெயர்‌ நாழிகை நரம்புமாம்‌. 967 
நாகெனும்‌ பெயரே யீனா விளமையும்‌ 


இளமரக்‌ கன்றும்‌ சங்கும்‌ நத்தையும்‌ 
ஒருசார்‌ விலங்கின்‌ பெண்பாலு மோதுவர்‌. 968 


நாணெுதனும்‌ பெயரே மாதர்‌ மங்கலமும்‌ 
பூணு மிலச்சையுங்‌ கயிறும்‌ புகலுவர்‌. 


நாரெனும்‌ பெயரே அன்பும்‌ கயிறுமாம்‌. 
நாறுதல்‌ எனும்பெயர்‌ உண்டாதல்‌ மணமுமாம்‌. 


நான்முகன்‌ எனும்பெயர்‌ அருகனும்‌ பிரமனும்‌. 


நகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


நகர இகர வருக்கம்‌ 


நிறையெனும்‌ பெயர்துலா ராசிப்‌ பெயரும்‌ 
துலையு நீர்ச்சாலு மழியா நிலைமையும்‌. 


நி சியெனும்‌ பெயரே கங்குற்‌ பொழுதும்‌ 
மஞ்சளும்‌ பொன்னும்‌ வகுக்கப்‌ பெறுமே. 


நிதம்ப மெனும்பெயர்‌ மலையின்‌ பக்கமும்‌ 
அல்குலின்‌ பெயரு மாகு மென்ப. 


நியமம்‌ எனும்பெயர்‌ நியதியு நகரமும்‌ 
தெருவும்‌ அங்காடியுந்‌ தேவரா லையமும்‌ 
நிச்சயப்‌ பெயரும்‌ நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


நிருமித்த லென்னும்‌ பெயரா ராய்தலும்‌ 
படைத்தலு மெனவே பகர்ந்தனர்‌ புலவர்‌. 


நிறமெனும்‌ பெயரே நிறங்களு மார்பும்‌ 
காந்தியு மெனவே கருதுவர்‌ புலவர்‌. 


நிரப்பு எனும்பெயர்‌ குறைபாடும்‌ வறுமையும்‌. 


நிழற்ற லெனும்பெயர்‌ நிழற்செய லுடனே 
நுணுக்க மெனவே நுவன்றனர்‌ புலவர்‌. 


நகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர ஈகார வருக்கம்‌ 


நீலி யெனும்பெயர்‌ பாலைக்‌ கிழத்தியும்‌ 
கருநிற முமொரு புதலுங்‌ கருதுவர்‌. 


969 


தகடு 


தச! 


டல 


912 


74 


வ 


976 


277 


76 


டதத. 


980 


ட்டி 


த்‌ 


நீரெனும்‌ பெயரே நீர்மையும்‌ புனலும்‌ 
பூராட நாளும்‌ புகலப்‌ பெறுமே. 


நீப மெனும்பெயர்‌ உத்திரட்‌ டாதியும்‌ 
நிமித்தமும்‌ கடம்பு நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


நீவி யெனும்பெயர்‌ ஆடையுந்‌ துடைத்தலும்‌ 
நெருங்கிய கொய்சகப்‌ பெயரு நிகழ்த்துவர்‌. 


நகர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர உகர வருக்கம்‌ 
நுதலெனும்‌ பெயரே நெற்றியும்‌ புருவமும்‌. 
நுணங்க லெனும்பெயர்‌ நுண்மையுந்‌ தேமலும்‌. 
நுனியெனும்‌ பெயரே நுண்மையும்‌ நுனியுமாம்‌. 


நுணவை யெனும்பெயர்‌ நுண்பிண்‌ டியினுடன்‌ 
எண்ணோ லையுமென இயம்பப்‌ பெறுமே. 


நுவணை யெனும்‌ பெயர்‌ தினையின்‌ பிண்டியும்‌ 
நூலு நுண்மையு நுவன்றனர்‌ புலவர்‌. 


நகர உகர வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர ஊகார வருக்கம்‌ 


நூலோ ரெனும்பெய ரந்தண ௬டனே 
மந்திரி யர்பெயர்‌ புலவோரும்‌ வழங்குவர்‌. 


நூழி லெனும்பெயர்‌ யானையுங்‌ கோறலும்‌ 
கொடியின்‌ பெயரும்‌ கொடிக்கொற்‌ றானும்‌ 


பொடியின்‌ பெயரும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


நூலெனும்‌ பெயரே வேத நூலொடு 
சாத்திர விகற்பமும்‌ தந்தும்‌ பேசுவர்‌. 


நூண மெனும்பெயர்‌ குறைவு நிச்சயமுமாம்‌. 


நகர ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


நகர எகர வருக்கம்‌ 


நெறியெனும்‌ பெயரே நீதியும்‌ வழியுமாம்‌. 


982 


FR io] 


964 


வக்‌ 


966 


ட்ப 


9686 


969 


290 


991 


ட்ட 


கட்டல்‌, 


294 


ர்‌, 


நெற்றி யெனும்பெயர்‌ நெடும்படை யுறுப்பும்‌ 
நுதலு மெனவே நுவன்றனர்‌ புலவர்‌. 


நெய்தலின்‌ பெயரோர்‌ நிலமும்‌ கடலும்‌ 
நெய்தற்‌ பூவொடூ சாப்பறை நிகழ்த்துவர்‌. 


நகர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர ஏகார வருக்கம்‌ 


நேத்திர மெனப்பெயர்‌ பட்டின்‌ விகற்பமும்‌ 
கண்ணு மெனவே கருதப்‌ பெறுமே. 


நேய மெனும்பெயர்‌ நெய்யும்‌ எண்ணெயும்‌ 
அன்பின்‌ பெயரு மாமென வுரைப்பர்‌. 


நேமி யெனும்பெயர்‌ திகிரியும்‌ வண்டிலும்‌ 
பூமியும்‌ புணரியும்‌ புகலப்‌ பெறுமே. 


நேரெனும்‌ பெயரே கொடுத்தலும்‌ பாதியும்‌ 
தனிமையும்‌ நிகரும்‌ நுட்பமுடன்‌ பரஞ்சமமு 
மிகுதியுந்‌ தலைப்படல்‌ விலையு மாமே. 


நகர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 


நகர ஒகர வருக்கம்‌ 


நொச்சி யெனும்பெயர்‌ சிந்து வாரமும்‌ 
சிற்றூரு மதிலும்‌ எயில்‌ காத்தலுமாம்‌. 


நொடியெனும்‌ பெயர்கை நொடியும்‌ வார்த்தையும்‌. 


நொறிலெனும்‌ பெயரே நுடக்கமும்‌ விரைவும்‌ 
ஒடுக்கமு மெனவே யுரைக்கப்‌ பெறுமே. 


நகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர ஓகார வருக்கம்‌ 


நோனாமை யென்னும்‌ பெயர்பொ றாமையும்‌ 
தவம்பண்ணா மையுஷ்‌ சாற்றுவர்‌ புலவர்‌. 


நோக்கெனும்‌ பெயரே யழகும்‌ விழியுமாம்‌. 


பிய 


996 


aT 


998 


ட்டம்‌. 


..1000 


..1001 


...1002 


...1003 


..1004 


...1005 


74 


நோற்ற லெனும்பெயர்‌ பொறையும்‌ தவமுமாம்‌. ௨1006 


நோனா ரெனும்பெயர்‌ தவமில்‌ லோருடன்‌ 
பகைஞர்தம்‌ பெயரும்‌ பகர்ந்தனர்‌ புலவர்‌. 1007 


நகர ஓகார வருக்கம்‌. 
நகர ஒளகார வருக்கம்‌ 


நெளவிய மெனும்பெயர்‌ மரக்கலப்‌ பெயரும்‌ 
மானு மெனவே வழங்கப்‌ பெறுமே. ....1008 


நகர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 
நகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


7 வது பகர வருக்கத்‌ தொகுதி 
பகர அகர வருக்கம்‌ 


பகுதி யெனும்பெயர்‌ பரிவே டத்துடன்‌ 
வட்ட வடிவு மிரவியு நேமியும்‌. ...1009 


பகலெனும்‌ பெயர்பகற்‌ போதும்‌ பிரிவும்‌ 
நடூவும்‌ பரணி நாளும்‌ இயம்புவர்‌. .1010 


பச்சை யெனும்பெயர்‌ பசுமையும்‌ புதனும்‌ 
தோலும்‌ இலாபமு மரகத மணியுமாம்‌. ௨1011 


பங்கெனும்‌ பெயரே பகுத்தலும்‌ சனியும்‌ 
முடமும்‌ பாதியும்‌ மொழிந்தனர்‌ புலவர்‌. 012 


பக்க மெனும்பெய ரருகு மிறகுந்‌ 
திதியு மண்மையுஞ்‌ செப்பப்‌ பெறுமே. ௨1013 


பதமெனும்‌ பெயரே பாதமும்‌ சோறும்‌ 

வரிசையும்‌ விழாவும்‌ வழியும்‌ வார்த்தையும்‌ 

உணவு மீரமுஞ்‌ செல்வியுஞ்‌ சேமமும்‌ 

பொழுது மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 1014 


பணியெனும்‌ பெயரே பணமுடைப்‌ பாம்பும்‌ 
தொழிலுந்‌ தொழில்படு கலனுஞ்‌ சொல்லுவர்‌. வடு 


பயமெனும்‌ பெயரே பாலும்‌ சலிலமு 
மச்சமும முதுமி லாபமு மாமே. ௨1016 


75 


பரவை யெனும்பெயர்‌ பரப்புங்‌ கடலுமாம்‌. 
பயோதர மெனும்பெயர்‌ மேகமு முலையுமாம்‌. 


பனியெனும்‌ பெயரே துன்பமு நடுக்கமும்‌ 
அச்சமுங்‌ குளிர்ச்சியு மிமமு மாமே. 


பகவ னெனும்பெயர்‌ பரமனு மாலும்‌ 
பிரமனும்‌ அருகனும்‌ குருவும்‌ புத்தனும்‌. 


பண்ணவ னெனும்பெயர்‌ முனியும்‌ தேவனும்‌ 
குருவுந்‌ திறலோன்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


பசுவெனும்‌ பெயர்வெண்‌ பெற்றமு முயிருமாம்‌. 


படியெனும்‌ பெயரே பகையும்‌ குணமும்‌ 
புவனமு முலகமும்‌ புகலப்‌ பெறுமே. 


படப்பை யெனும்பெயர்‌ நாடு நகரமும்‌ 


தோட்டமும்‌ பசுநிரைப்‌ பெயருஞ்‌ சொல்லுவர்‌. 


பட்டெனும்‌ பெயரே பட்டின்‌ விகற்பமும்‌ 
சிற்றூர்ப்‌ பெயரும்‌ துகிலுஞ்‌ செப்புவர்‌. 


பள்ளி யெனும்பெயர்‌ தவத்தோ ரிடமும்‌ 


துயிறலும்‌ பாயலுஞ்‌ சிற்றூர்ப்‌ பெயரும்‌ 
கோயிலின்‌ பெயருங்‌ கூறப்‌ பெறுமே. 


பட்ட மெனும்பெயர்‌ மேம்படு பதவியும்‌ 
வழியுங்‌ கவரி மாவுந்‌ துகிலும்‌ 

வாயிலு மதகரி முகப டாமும்‌ 

விலங்கு துயிலிடமும்‌ படமும்‌ விளம்புவர்‌. 


பதுக்கை யெனும்பெயர்‌ பாறையு மேடும்‌ 
சிறுதூ றுமெனச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


பதலை யெனும்பெயர்‌ மலையுந்‌ தாழியும்‌ 
ஒருகட்‌ பரந்த வாய்ப்பறையு மோதுவர்‌. 


பணையெனும்‌ பெயரே பருத்தலு மூங்கிலும்‌ 
மருத நிலமும்‌ வயலு முரசமும்‌ 
குதிரையின்‌ பந்தியு மரத்தின்‌ கொம்புமாம்‌. 


பண்ணை யெனும்பெயர்‌ வயலும்‌ வாவியும்‌ 
சபையு மகளிர்‌ விளையா டிடமும்‌ 


..1017 


..1018 


..1019 


..1020 


..1021 


..1022 


..1023 


..1024 


..1025 


..1026 


..1027 


..1028 


..1029 


..1030 


76 


விலங்கு துயிலிடமும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


படுவெனும்‌ பெயரே மரத்தின்‌ குலையும்‌ 
மதுவும்‌ நன்மையும்‌ வாவியு மாமே. 


பயம்பெனும்‌ பெயரே பகடுபடு குழியும்‌ 
நீர்நிலைப்‌ பெயரு நிகழ்த்தினர்‌ புலவர்‌. 


பங்க மெனும்பெயர்‌ சேறும்‌ துகிலும்‌ 
பின்னமுந்‌ தீவினைப்‌ பெயரும்‌ பேசுவர்‌. 


பரிசு மென்பெயர்‌ கணைப்படைக்‌ கலமும்‌ 
புரிசை யுள்ளுயர்ந்த நிலமும்‌ அகழியும்‌ 
மேடையு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 
பணவை யெனும்பெயர்‌ பரணுங்‌ கழுதுமாம்‌. 
படையெனும்‌ பெயரே பரிமாக்‌ கலனையும்‌ 
ஆயுதப்‌ பொதுவு மடர்கொடுஞ்‌ சேனையும்‌ 


கண்படை யுடனே கலப்பையுங்‌ கருதுவர்‌. 


பலமெனும்‌ பெயரே பழமும்‌ கிழங்கும்‌ 
சேனையும்‌ லாபமும்‌ நிறையும்‌ செப்புவர்‌. 


பங்கி யெனும்பெயர்‌ ஆண்பான்‌ மயிரும்‌ 
அஃறிணைப்‌ பொதுவின்‌ பெயரு மாமே. 


பண்ட மெனும்பெயர்‌ பண்ணி காரத்துடன்‌ 
விண்டொளிர்‌ பொன்னும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


படலிகை யென்னும்‌ பெயர்பெரும்‌ பீர்க்கும்‌ 
கைமணி வட்டமும்‌ பூத்தட்டின்‌ பெயருமாம்‌. 


படங்கென்‌ பெயர்பெருங்‌ கொடியு மேற்கட்டியும்‌. 


படலை யெனும்பெயர்‌ வாசிக்‌ கோவையும்‌ 


படர்தலுந்‌ தொடையலும்‌ பரந்தவாய்ப்‌ பறையுமாம்‌. 


பண்ணெனும்‌ பெயரே பரிமாக்‌ கலனையும்‌ 
பாட்டின்‌ பண்ணும்‌ பகரப்‌ பெறுமே. 


பறையென்‌ பெயர்புள்ளி னிறகும்‌ பணையும்‌ 
வசனமு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


பகழி யெனும்பெயர்‌ பகழிக்‌ குதையும்‌ 
கணையு மெனவே கருதப்‌ பெறுமே. 


..1031 


..1032 


..1033 


..1034 


1035 


1036 


1037 


1038 


..1039 


...1040 


..1041 


..1042 


..1043 


...1044 


1045 


...1046 


77 


பரமெனும்‌ பெயரே பரிமாக்‌ கலனையும்‌ 
மெய்யு மெய்புகு கருவியும்‌ பாரமும்‌ 

முன்பு மேலு மொழிந்தனர்‌ புலவர்‌. 
பழங்கணெ னும்பெய ரோசையும்‌ துன்பமும்‌. 
படிறெனும்‌ பெயரே பொய்யொடுூ களவுமாம்‌. 


பந்த மெனும்பெயர்‌ சீரின்‌ தொடர்ச்சியும்‌ 
அழகும்‌ திரட்சியும்‌ கிளையொடூ கட்டூமாம்‌. 


பத்திர மெனும்பெய ரழகும்‌ நன்மையும்‌ 
சுரிகையும்‌ சிங்கா சனமும்‌ புள்ளிறகும்‌ 
இலையு மெனவே இயம்பப்‌ பெறுமே. 


பலியெனும்‌ பெயரே தேவ பூசையும்‌ 
பிச்சையும்‌ பலித்தலும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


பரியெனும்‌ பெயரே பாது காத்தலும்‌ 


பருத்தியுஞ்‌ சுமத்தலுங்‌ குதிரையும்‌ பெருமையும்‌. 


பகடெனும்‌ பெயரே பெருமையு மெருதும்‌ 
எருமை யாண்பெயருந்‌ தோணியுங்‌ களிறுமாம்‌. 


பதங்க மெனும்பெயர்‌ விட்டிற்‌ பறவையும்‌ 
புட்பொதுப்‌ பெயரும்‌ புகலப்‌ பெறுமே. 


பயலெனும்‌ பெயர்ச்சிற்‌ றாளும்‌ பள்ளமும்‌ 
பந்தியு மெனவே பகருவர்‌ புலவர்‌. 


பணில மெனும்பெயர்‌ சலஞ்சலப்‌ பெயரும்‌ 
சங்கின்‌ பெயருஞ்‌ சாற்றுவர்‌ புலவர்‌. 


பப்பெனும்‌ பெயரே பரப்பும்‌ உவமையும்‌. 
பந்தெனும்‌ பெயர்கந்‌ துகமும்‌ கட்டும்‌ 
நீர்தூவுஞ்‌ சிறுது ருத்தியும்‌ நிகழ்த்துவர்‌. 
பவன மெனும்பெயர்‌ பாருங்‌ காற்றும்‌ 
இராசியும்‌ கோயிலு நாடு மில்லமுமாம்‌. 


படமெனும்‌ பெயரே பாம்பின்‌ பணமும்‌ 
சித்திரப்‌ படமும்‌ சிலையும்‌ கொடியுமாம்‌. 


1047 


...1048 


...1049 


..1050 


..1051 


1052 


1053 


1054 


1055 


1056 


1057 


1058 


1059 


1060 


1061 


78 


பறம்பெனும்‌ பெயரே மலையு முலையுமாம்‌. 


பரத ரெனும்பெயர்‌ தனவைசியர்‌ பேரும்‌ 
நெய்தனில மாக்களு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


பவமெனும்‌ பெயரே பாவமும்‌ பிறப்புமாம்‌. 


பண்ணல்‌ எனும்பெயர்‌ சொல்லு நெருக்கமும்‌ 
பருத்தியின்‌ பெயரும்‌ பகரப்‌ பெறுமே. 


பயிரெனும்‌ பெயரே யொலியும்‌ பைங்கூழும்‌ 
விதந்து கட்டிய வழக்கும்‌ புட்குரலும்‌ 
விலங்கின்‌ குரலும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


படரெனும்‌ பெயரே பரியும்‌ நோயும்‌ 
வீரரு நினைத்தலு நடையும்‌ விளம்புவர்‌. 


பவித்திர மெனும்பெயர்‌ தருப்பையுஞ்‌ சுசியுமாம்‌. 


படிவ மெனும்பெயர்‌ வடிவமு நோன்புமாம்‌. 


படூத்த லெனும்பெய ரொலியு முண்டாதலும்‌ 
பூத்தலு மின்மைப்‌ பெயரும்‌ புகலுவர்‌. 


பதியெனும்‌ பெயரே கணவனும்‌ நாகமும்‌ 
தலைவனு மெனவே சாற்றப்‌ பெறுமே. 


பத்தி யென்பெயர்‌ வழிபாடு மொழுங்கும்‌ 
அடைப்பது முறைமையு மாமென வியம்புவர்‌. 


பரித்தல்‌ எனும்பெயர்‌ அறுத்தலும்‌ வெட்டலும்‌ 
இரங்கலு மன்பும்‌ இசைக்கப்‌ பெறுமே. 


பஞ்ச மெனும்பெயர்‌ ஐந்துஞ்‌ சிறுமையும்‌. 


பனுவ லெனும்பெயர்‌ செய்யுளும்‌ நூலுமாம்‌. 


பராக மென்பெயர்‌ மலர்த்தாதுவு மிரேணுவும்‌. 


பல்ல மெனும்பெயர்‌ பாணமும்‌ கரடியும்‌ 
கணக்கிலோர்‌ குணிப்பும்‌ கருதப்‌ பெறுமே. 


பத்திரி யெனும்பெயர்‌ பறவையும்‌ பரியுமாம்‌. 


பட்டிகை யெனும்பெயர்‌ பணையு மீரமும்‌ 
கச்சு மெனவே கருதப்‌ பெறுமே. 


...1062 


...1063 


...1064 


...1065 


1066 


1067 


1068 


1069 


..1070 


L071 


..1072 


..1073 


..1074 


1075 


..1076 


..1077 


..1078 


..1079 


79 


பரிவெனும்‌ பெயரே யின்பமுந்‌ துன்பமும்‌ 
அன்பு மிதன்பெய ராமென வியம்புவர்‌. 


பற்ப மெனும்பெயர்‌ பதுமமுந்‌ தூளுமாம்‌. 


பரணி யெனும்பெயர்‌ தரும னாளும்‌ 
அழுந்திடூ கலனு மதகரிப்‌ பெயருமாம்‌. 


பனையெனும்‌ பெயரே போந்தையின்‌ தருவும்‌ 


அநுடநாட்‌ பெயரு மாகு மென்ப. 


பணமெனும்‌ பெயரே பாம்பின்‌ படமும்‌ 
அரவுஞ்‌ செம்பொற்‌ காசு மாமே. 


பகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 


பகர ஆகார வருக்கம்‌ 


பாரதி யெனும்பெயர்‌ பனுவ லாட்டியும்‌ 
தோணியு மெனவே சொல்லப்‌ பெறுமே. 


பாண்டி லெனும்பெய ரிடப ராசியும்‌ 
சகடமு மூங்கிலுந்‌ தாங்குறு சிவிகையும்‌ 
காளையுங்‌ கட்டிலும்‌ விளக்கின்‌ றகளியும்‌ 
வட்டமு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


பரணி யெனும்பெயர்‌ பதியொடுூ சேர்ந்த 
சோலையு நாடுங்‌ காடு நீரும்‌ 
பாடற்‌ பல்லியமும்‌ பாட்டுமோ ரிசையும்‌ 


கையும்‌ பொழுது நீட்டித்தலுங்‌ கருதுவர்‌. 


பாரா வார மெனும்பெயர்‌ கடலும்‌ 
கடற்கரைப்‌ பெயருங்‌ கருதப்‌ பெறுமே. 


பாசெனும்‌ பெயரே பசுமையு மூங்கிலும்‌. 


பாரெனும்‌ பெயரே தேரின்‌ பரப்பும்‌ 


உரோகிணிப்‌ பெயரும்‌ புவனியு முரைப்பர்‌. 


பாம்பெனும்‌ பெயரே பன்னக விகற்பமும்‌ 
வரம்பின்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


பாரி யெனும்பெயர்‌ பாரின்‌ பெயருங்‌ 
கட்டிலின்‌ பெயருநல்‌ லாடையு முந்நீரும்‌ 
மனைவி பெயருமோர்‌ வள்ளலு மாமே. 


..1080 


..1081 


...1082 


..1083 


...1084 


1085 


1086 


1087 


..1088 


..1089 


...1090 


..1091 


...1092 


80 


பாடி யெனும்பெயர்‌ ஊரு நாடும்‌ 
நகர மும்படை வீடு நவிலுவர்‌. 


பானல்‌ எனும்பெயர்‌ கருநிறக்‌ குவளையும்‌ 
மருத நிலமும்‌ வயலும்‌ வழங்கும்‌. 


பாத்தி யெனும்பெயர்‌ பகுத்தலும்‌ வீடும்‌ 
சிறுசெய்யு மென்னச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


பாழி யெனும்பெயர்‌ தவத்தோர்‌ சாலையும்‌ 
நகரமும்‌ பெலமும்‌ நண்ணல ரூரும்‌ 
படுக்கையும்‌ பாயலும்‌ பாழ்படு பொருளும்‌ 
மலைமுழை விலங்கு துயிலிடமு மாமே. 


பாலெனும்‌ பெயரே பகுத்தலும்‌ பக்கமும்‌ 
கீரமும்‌ இயல்பும்‌ இடமுங்‌ கிளத்துவர்‌. 


பாசன மெனும்பெயர்‌ பாண்டமுஞ்‌ சுற்றமும்‌ 
உண்கலப்‌ பெயரும்‌ உரைக்கப்‌ பெறுமே. 


பாடெனும்‌ பெயரே பக்கமும்‌ படுதலும்‌ 
பெருமையுஞ்‌ சத்த வொலியும்‌ பேசுவர்‌. 


பாலிகை யெனும்பெயர்‌ பட்டவாள்‌ முட்டும்‌ 
அதரமும்‌ வட்டப்‌ பெயரு மாமே. 


பாகெனும்‌ பெயரே பாக்கின்‌ பெயரும்‌ 
பகுத்தலும்‌ குழம்பும்‌ பாலும்‌ பாகனும்‌ 
சருக்கரைப்‌ பெயருஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


பாளித மெனும்‌ பெயர்‌ கண்ட சர்க்கரையும்‌ 
குழம்பும்‌ பட்டா டையுமே கூறுவர்‌. 


பாணமெனும்‌ பெயர்‌ பட்டின்‌ விகற்பமும்‌ 
அம்பும்‌ பவள வண்ணக்‌ குறிஞ்சியுமாம்‌. 


பாக மெனும்பெயர்‌ பாதியும்‌ பிச்சையும்‌ 
நாவலர்‌ கவிதைப்‌ பாகமும்‌ நவிலுவர்‌. 


பாக லெனும்பெயர்‌ பலாவின்‌ தருவும்‌ 
மூவகைக்‌ கார வல்லியு மொழிகுவர்‌. 


பாதிரி யெனும்பெயர்‌ பாதிரி மரமும்‌ 
மூங்கிலு மெனவே மொழியப்‌ பெறுமே. 


...1093 


...1094 


...1095 


...1096 


...1097 


...1098 


...1099 


..1100 


..1101 


..1102 


1103 


1104 


1105 


1106 


81 


பால மெனுலெனும்‌ பெயர்‌ நெற்றியு மழுவும்‌ 
நீரிடைப்‌ பரப்புகற்‌ பாலமு நிகழ்த்துவர்‌. 


பாவ மெனும்பெயர்‌ பாவகப்‌ பெயருந் 
தீவினைப்‌ பெயரும்‌ செப்பப்‌ பெறுமே. 


பாய்மா வெனும்பெயர்‌ பரியொடு புலியுமாம்‌. 


பாக்கெனும்‌ பெயர்செம்‌ பழுக்காய்ப்‌ பெயரும்‌ 
எதிர்கா லத்தைப்‌ பகரிடைச்‌ சொல்லுமாம்‌. 


பாடல மெனும்பெயர்‌ சிவப்பும்‌ பாதிரியும்‌ 
குதிரையு மெனவே கூறப்‌ பெறுமே. 


பாத்தெனும்‌ பெயரே பருத்தூண்‌ பெயரும்‌ 
அடிசிற்‌ பெயரொடு கஞ்சியு மாமே. 


பார மெனும்பெயர்‌ கவசமும்‌ பொறையும்‌ 
கலனையும்‌ பாரும்‌ நீரின்‌ கரையும்‌ 
வன்பா ரமுமரக்‌ கலமும்‌ வழங்கும்‌. 


பாவெனும்‌ பெயரே பரத்தலும்‌ பனுவலும்‌. 


பாலை யெனும்பெயர்‌ பாலை நிலமும்‌ 

அந்நிலப்‌ பாடலும்‌ பிரிவ துரைத்தலும்‌ 
பொருண்மேற்‌ பிரிதலும்‌ புணர்ந்துடன்‌ போதலும்‌ 
புனர்பூ சமுமோர்‌ மரமும்‌ புகலுவர்‌. 


பார்த்த லென்னும்‌ பெயர்பரப்‌ புதலும்‌ 
தோற்றுதற்‌ பெயருஞ்‌ சொல்லப்‌ பெறுமே. 


பாவை யெனும்பெயர்‌ சித்திரப்‌ பாவையும்‌ 
திருமக ளாடலுஞ்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


பாயச மெனும்பெயர்‌ பாற்சோற்‌ நினுடனே 
பாற்குறண்‌ டியென்‌ பெயர்தானும்‌ பகருவர்‌. 


பகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


பகர இகர வருக்கம்‌ 


பிள்ளை யெனும்பெயர்‌ வடுகக்‌ கடவுளுங்‌ 
காரிப்‌ புள்ளுட னிளமரக்‌ கன்றும்‌ 
மகவின்‌ பெயரும்‌ வகுத்துரைத்‌ தனரே. 


1107 


1108 


1109 


1110 


1111 


L112 


ஆப்ப 


1114 


L115 


1116 


A 


..1118 


“L119 


82 


பிதா வெனும்பெயர்‌ சிவபெருமான்‌ பெயரும்‌ 
பிரமன்‌ பெயரும்‌ தாதைதன்‌ பெயரும்‌ 
பெருநா ரைப்புட்‌ பெயரும்‌ பேசுவர்‌. 


பிசித மெனும்பெயர்‌ நீறும்‌ புலாலும்‌ 
வேம்பின்‌ பெயரும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


பிச்ச மெனும்பெயர்‌ பீலிக்‌ குடையும்‌ 
ஆண்பான்‌ மயிரும்‌ வெண்குடையு மாமே. 


பிசியெனும்‌ பெயரே பேசுதற்‌ பொருளும்‌ 
பொய்யுஞ்‌ சோறும்‌ புகலப்‌ பெறுமே. 


பிண்டி யெனும்பெயர்‌ நென்மா முதலவும்‌ 
அசோக மரமும்‌ பிண்ணாக்கு மாமே. 


பிரச மெனும்பெயர்‌ தேனீப்‌ பெயரும்‌ 
தேனின்‌ பெயரு மிறாலுஞ்‌ செப்புவர்‌. 


பிறங்க லெனும்பெயர்‌ பெருமையு நிறைவும்‌ 
மலையு முயரமும்‌ வகுக்கப்‌ பெறுமே. 


பிணையெனும்‌ பெயரே விலங்கின்‌ பெண்பாலும்‌ 


விருப்பமு மானும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


பிணிமுக மெனும்பெயர்‌ புட்பொதுப்‌ பெயருடன்‌ 


மயிலு மன்னமும்‌ வகுத்து ரைத்தனரே. 


பிங்கல மெனும்பெயர்‌ செங்கன கத்தொடு 
பொன்னி னிறமும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


பின்னை யெனும்பெயர்‌ பிற்றைப்‌ பொழுதும்‌ 
தங்கையுங்‌ கண்ணன்‌ மனைவியுஷஞ்‌ சாற்றுவர்‌. 


பிண்ட மெனும்பெயர்‌ பிச்சையுந்‌ திரட்சியும்‌ 
தேகமு மென்னச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


பிரம மெனும்பெயர்‌ சிவனு மாயனும்‌ 
பிரமனும்‌ இரவியு மதியுங்‌ கனலும்‌ 
மந்திரமும்‌ வேதமும்‌ முத்தித்‌ தருமமும்‌ 
வேள்வியு முனிவரும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


பிப்பில மெனும்பெயர்‌ திப்பிலி அரசுமாம்‌. 


பிலவங்க மென்பெயர்‌ தேரையுங்‌ குரங்குமாம்‌. 


1120 


el 121 


டி 0022 


விய 


124 


வர 12௮ 


A126 


a] 0144. 


L128 


129 


னிட 


i121 


யி 


“1135 


241134 


83 


பிதிரெனும்‌ பெயரே தென்புலத்‌ தெய்வமும்‌ 
நொடித்தலும்‌ திவலையுங்‌ கிளியின்‌ விகற்பமும்‌ 
கதையு மெனவே கருதப்‌ பெறுமே. 


பித்திகை யெனும்பெயர்‌ கவர்த்த லத்துடனே 
கொத்தவிழ்‌ கருமுகைப்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


பிறழ்த லெனும்பெயர்‌ பெயர்தலும்‌ ஒளிர்தலும்‌. 


பிசின மெனும்பெயர்‌ பொய்யனுங்‌ கோளனும்‌. 


பகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


பகர ஐகார வருக்கம்‌ 


பையெனும்‌ பெயரே பசுமை நிறமும்‌ 
பாம்பின்‌ படமும்‌ கூறையின்‌ விகற்புமாம்‌. 


பையுள்‌ எனும்பெயர்‌ நோயும்‌ சிறுமையும்‌. 


பைத்த லெனும்பெயர்‌ பசுத்தலு முனிவுமாம்‌. 


பகர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 


பகர ஒகர வருக்கம்‌ 


பொறியெனும்‌ பெயரே பொடித்தெழு நுண்‌ 
சிறுகல னோடு மரக்கலம்‌ செல்வம்‌ 
இலாஞ்சினை திருவும்‌ ஐம்புலனு மோதிரமு 
மெழுத்துமாம்‌. 


பொன்னெனும்‌ பெயரே பொறியுங்‌ கனகமும்‌ 


அழகும்‌ வியாழமும்‌ திருவுங்‌ குபேரனும்‌ 
இரும்பு மெனவே யியம்புவர்‌ புலவர்‌. 


பொழிலெனும்‌ பெயரே யுலகமுஞ்‌ சோலையும்‌ 
பெருமையு மெனவே பேசப்‌ பெறுமே. 


பொறையெனும்‌ பெயரே பூமியும்‌ பொறுமையும்‌ 
துறுகல்‌ லுடனே மலையுஞ்‌ சொல்லுவர்‌. 


பொங்க ரெனும்பெயர்‌ மரத்தின்‌ கோடும்‌ 
பொருப்பும்‌ இலவ மரமும்‌ புகலுவர்‌. 


L135 


ம்பு 


வி்‌, 


1138 


௯1132 


..1140 


..1141 


...1142 


1143 


...1144 


1145 


1146 


64 


பொருட்டெனும்‌ பெயரே பொருப்பு மொக்குளும்‌ 
பங்கயப்‌ பொன்னிறக்‌ கொட்டையும்‌ பகருவர்‌. 


பொருந ரெனும்பெயர்‌ பொருபடை வீரரும்‌ 
கொற்றவர்‌ பெயரும்‌ கூத்தர்தம்‌ பெயரும்‌ 
திண்ணியோர்‌ பெயரும்‌ செப்பப்‌ பெறுமே. 


பொகிலெனும்‌ பெயரே புட்பொதுப்‌ பெயரும்‌ 
கொப்புளு முகையுங்‌ கூறப்‌ பெறுமே. 


பொம்ம லெனும்பெயர்‌ பொலிவுஞ்‌ சோறுமாம்‌. 
பொங்க லெனும்பெயர்‌ மிகுதியுங்‌ கொதித்தலும்‌. 


பொய்த்த லெனும்பெயர்‌ மகளிர்‌ விளையாடலும்‌ 
பொய்த்திடு சொல்லும்‌ புகலப்‌ பெறுமே. 


பொத்தக மெனும்பெயர்‌ சித்திரப்‌ படாமும்‌ 
திருமுறைப்‌ பெயருஞ்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


பொய்யெனும்‌ பெயரே பொந்தும்‌ பொய்மையும்‌. 


பொச்சாப்‌ பெனும்பெயர்‌ மறவி பொல்லாங்குமாம்‌. 
பகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 


பகர ஓகார வருக்கம்‌ 


போகி யெனும்பெயர்‌ புரந்தரன்‌ பெயரும்‌ 
பாம்பின்‌ பெயரும்‌ பகரப்‌ பெறுமே. 


போரெனும்‌ பெயரே நென்முதற்‌ சும்மையும்‌ 
சதைய நாளொடு சமரு மாமே. 


போக்கெனும்‌ பெயரே யினமரக்‌ கன்றும்‌ 
வழியுங்‌ குற்றமும்‌ போதலும்‌ பொய்யுமாம்‌. 


போதக மெனும்பெய ரப்ப வருக்கமும்‌ 
மதகரிக்‌ கன்றொடூ மரத்தின்‌ கன்றும்‌ 
இளமையும்‌ ஞானமு மியம்பப்‌ பெறுமே. 


போக மெனும்பெயர்‌ போக விகற்பமும்‌ 
பாம்பின துடம்பும்‌ பகரப்‌ பெறுமே. 


போர்வை யெனும்பெயர்‌ தோலின்‌ பெயரும்‌ 
சாலிகைப்‌ பெயரொடூ போர்த்தலுஞ்‌ சாற்றுவர்‌. 


1147 


1148 


..1149 


120 


டி வ 


வி்‌ 


த்தி ௯6] 


1154 


1122 


1156 


நிகர்‌, 


1158 


1124 


1160 


வரிய 


85 


போத மெனும்பெயர்‌ ஞானமும்‌ தோணியும்‌. 
பகர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 
பகர ஒளகார வருக்கம்‌ 

பெளவ மெனும்பெயர்‌ கடலும்‌ கணுவும்‌. 

பகர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 

பகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 

8 வது மகர வருக்கத்‌ தொகுதி 
மகர அகர வருக்கம்‌ 


மன்ன னெனும்பெய ருத்திரட்‌ டாதியும்‌ 
மன்னவன்‌ பெயரும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


மதியெனும்‌ பெயரே முன்னிலை யசைச்சொலும்‌ 
உடுபதிப்‌ பெயரு முணர்வு மாதமுமாம்‌. 


மரக்கா லெனும்பெயர்‌ மாதவ னாடலும்‌ 
சோதி நாளு மளவையுஞ்‌ சொல்லுவர்‌. 


மயிலை யெனும்பெயர்‌ மலரிரு வாட்சியும்‌ 
மீன ராசியும்‌ மீன்பொதுப்‌ பெயருமாம்‌. 


மடங்க லெனும்பெய ரிடியு மறலியும்‌ 
முடங்கலு நொயுட னூழியுஞ்‌ சிங்கமும்‌. 


மறலி யெனும்பெயர்‌ மறப்பு மழுக்காறும்‌ 
கூற்றனு மெனவே கூறுவர்‌ புலவர்‌. 


மருளெனும்‌ பெயரே மயக்கத்தின்‌ பெயரும்‌ 
குறிஞ்சி யாழ்த்திறமும்‌ பேயுங்‌ கூறுவர்‌. 


மஞ்செனும்‌ பெயரே வலிமையு மிளமையும்‌ 
மேகமும்‌ பணியும்‌ வேழத்தின்‌ முதுகும்‌ 
எழிலு மெனவே யியம்பினர்‌ புலவர்‌. 


மதனெனும்‌ பெயரே மாட்சிமைப்‌ பெயரும்‌ 
அனங்கனும்‌ பெலமு மழகு மாமே. 


1102 


192 


1164 


1165 


1166 


1167 


asL108 


..1169 


..1170 


L171 


பிந்த்‌ 


66 


மண்டலி யெனும்பெயர்‌ நாயும்‌ பூளையும்‌ 
மண்டலி யரவும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


மண்டல மெனும்பெயர்‌ நாடுங்‌ குதிரையும்‌ 
வட்டமுங்‌ குதிரைச்‌ சாரியும்‌ வழங்கும்‌. 


மன்ற மென்பெயர்‌ அம்பலமும்‌ வாசமும்‌. 


மந்திர மெனும்பெயர்‌ குதிரைப்‌ பந்தியும்‌ 
கோயிலும்‌ விசாரமு மதவு மில்லமும்‌ 
இறையவர்‌ நாம்‌ வெழுத்து மாமே. 


மறவ ரெனும்பெயர்‌ வனசரர்‌ பெயரும்‌ 
படைவீரர்‌ பெயரும்‌ பகரப்‌ பெறுமே. 


மள்ளர்‌ எனும்‌ பெயர்‌ வன்சமர்‌ வீரரும்‌ 
திண்ணியோர்‌ பெயரு மருதநில மாக்களும்‌. 
மதலை யெனும்பெயர்‌ மரக்கலப்‌ பெயரும்‌ 


புதல்வர்‌ பெயரும்‌ கொடுங்கைப்‌ பாவும்‌ 
கொன்றையும்‌ தூணும்‌ சார்பின வையுமாம்‌. 


மடை யெனும்பெயர்‌ மணிப்பணிப்‌ பூட்டும்‌ 
புனலின்‌ மடையும்‌ அடிசிலும்‌ புகலுவர்‌. 


மட்டெனும்‌ பெயரே யளவு மதுவுமாம்‌. 


மனவெனும்‌ பெயரே மணிப்பொதுப்‌ பெயரும்‌ 
அக்கு மணியின்‌ பெயரு மாமே. 


மணியெனும்‌ பெயரே வனப்பு நன்மையும்‌ 
கருநிற முதவ மணியுங்‌ கண்டையும்‌ 
இசையு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


மதுக மெனும்பெயர்‌ வண்டுந்‌ தராவும்‌ 
இருப்பையு மட்டி மதுரமும்‌ இயம்புவர்‌. 


மடியெனும்‌ பெயரே வயிறுத்‌ தாழையும்‌ 
சோம்பும்‌ புடைவையுந்‌ துன்ப நோயுமாம்‌. 


மன்ற லெனும்பெயர்‌ மணமும்‌ கல்யாணமும்‌ 
பாலையாழ்த்‌ திறமும்‌ பகரப்‌ பெறுமே. 


மத்திகை யெனும்பெயர்‌ மாலையின்‌ பெயரும்‌ 
சம்மட்டி யினோடு சுடர்நிலைத்‌ தண்டுமாம்‌. 


1173 


..1174 


க) 


1912 


ரபர்‌ 


1178 


னம்‌ 


1180 


ர்க 


1182 


1183 


1184 


1185 


1186 


1187 


87 


மல்‌ லெனும்பெயரே மாயோ னாடலும்‌ 
வளமும்‌ பெலமும்‌ வகுத்துரைத்‌ தனரே. 


மல்லிகை யெனும்பெயர்‌ மாலதிப்‌ புதலும்‌ 
சுடர்நிலைத்‌ தண்டூஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


மறமெனும்‌ பெயரே பாவமும்‌ கொடுமையும்‌ 
சினமு மெனவே செப்பப்‌ பெறுமே. 


மஞ்சரி யெனும்பெயர்‌ மலர்ப்பூங்‌ கொத்தும்‌ 
மாலையுந்‌ தளிரும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


மகர மெனும்பெயர்‌ மலர்ப்பூந்‌ தாதும்‌ 
கறவு மகர விராசியுஞ்‌ சொல்லுவர்‌. 


மந்தார மெனும்பெய ரைந்தரு விலொன்றும்‌ 
செம்பரத்‌ தையுமெனச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


மத்தெனும்‌ பெயரே தயிர்கடை தறிமுதன்‌ 
மத்தின்‌ விகற்பமு மத்து முணர்த்துவர்‌. 


மல்ல லெனும்பெயர்‌ வலிமையும்‌ வளமுமாம்‌. 


மடமெனும்‌ பெயரே முனிவர்‌ வாசமும்‌ 
அறியாமை யுஞ்சத்திர மனையு மென்மையும்‌. 


மகனெனும்‌ பெயரே மைந்தன்‌ பெருமையும்‌ 
மகிமையிற்‌ சிறந்தோன்‌ பெயரும்‌ வழங்கும்‌. 


மணமெனும்‌ பெயரே கல்யாணமும்‌ வாசமும்‌ 
கூட்டமு மெனவே கூறப்‌ பெறுமே. 


மறையெனும்‌ பெயர்மந்‌ திரமும்‌ வேதமும்‌ 
பரிசையு மறைவும்‌ ராசியப்‌ பெயருமாம்‌. 


மகமெனும்‌ பெயர்மக நாளுடன்‌ யாகமாம்‌. 


மடலெனும்‌ பெயர்பனை மடல்போல்‌ வனவும்‌ 
பூவி னிதழு மோர்நூலும்‌ புகலுவர்‌. 


மத்தக மெனும்பெயர்‌ நெற்றியுந்‌ தலையுமாம்‌. 


மண்ணெனும்‌ பெயரே முழவின்‌ மார்ச்சனையும்‌ 
அலங்கரித்தலு நல்ல வனியு மாமே. 


1188 


1189 


..1190 


பவ 


1122 


ரிக) 


1194 


அ) 


..1196 


197 


..1198 


௮1199 


..1200 


..1201 


...1202 


..1203 


88 


மதுவெனும்‌ பெயரே வசந்த காலமும்‌ 
இனிமையு நறவொடு தேனு மியம்புவர்‌. 


மரபெனும்‌ பெயரே பழமையும்‌ இயல்புமாம்‌. 
மறலெனும்‌ பெயரே மயக்கமும்‌ கூற்றுமாம்‌. 


மருமான்‌ எனும்பெயர்‌ வழித்தோன்‌ றலுடனே 
மருமகன்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


மயலெனும்‌ பெயரே மயக்கமும்‌ செற்றையும்‌ 
பேயின்‌ பெயரும்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


மலைத லெனும்பெயர்‌ மறுத்தலும்‌ பொருதலும்‌ 
சூடலு மெனவே சொல்லப்‌ பெறுமே. 


மருத மெனும்பெயர்‌ மருத நிலமும்‌ 
அந்நிலப்‌ பாடலும்‌ வயலுமோர்‌ மரமுமாம்‌. 


மங்கு லெனும்பெயர்‌ மேகமும்‌ விசும்பும்‌ 
இருளு மெனவே இயம்புவர்‌ புலவர்‌. 


மன்னெனும்‌ பெயரே அசைச்சொலும்‌ வேந்தனும்‌ 
நிலைபேறு மிகுதிப்‌ பெயரு நிகழ்த்துவர்‌. 


மலர்தல்‌ எனும்பெயர்‌ எதிர்தலுந்‌ தோன்றலும்‌ 
மலர்தலின்‌ பெயரும்‌ வகுத்தனர்‌ புலவர்‌. 


மகரந்த மென்னும்‌ பெயர்மலர்த்‌ தேனும்‌ 
நறவும்‌ பூந்தாது நவிலப்‌ பெறுமே. 


மதவெனும்‌ பெயரே வன்மையு மிகுதியும்‌. 
மதமெனும்‌ பெயர்கரி மதமும்‌ செருக்குமாம்‌. 
மனையெனும்‌ பெயரே மனைவியும்‌ வீடூமாம்‌. 


மருந்தெனும்‌ பெயரே மருந்தின்‌ விகற்பமும்‌ 
அமர ருணவின்‌ பெயரு மாமே. 


மந்தி யெனும்பெயர்‌ வண்டும்‌ ஆதித்தனும்‌ 
குரங்கின்‌ விகற்பமும்‌ கூறப்‌ பெறுமே. 


மன்ற வெனும்பெயர்‌ தேற்றமும்‌ இடைச்சொலும்‌ 
மருவு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


..1204 


..1205 


..1206 


..1207 


..1208 


..1209 


1210 


L211 


1௮12 


பி) 


...1214 


Abe) 


..1216 


வி 


..1218 


PAE) 


41220 


89 


மகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர ஆகார வருக்கம்‌ 


மாலெனும்‌ பெயர்திரு மாலொடு மதிமகன்‌ 
காரிநிற வலாரியுங்‌ காற்றொடு சோழனும்‌ 
கண்குத்திப்‌ பாம்பும்‌ கருமையும்‌ பெருமையும்‌ 
மயக்கமும்‌ விருப்பும்‌ கண்ணே ணியுமாகும்‌. 


மாவெனும்‌ பெயரொரு மரமு மழைத்தலும்‌ 
திருவுங்‌ குதிரையும்‌ செல்வமும்‌ கறுப்பும்‌ 
விலங்கின்‌ பொதுவும்‌ விளைநிலமு மழகும்‌ 
வண்டு மோரிலக்கமும்‌ பெருமை நிறமும்‌ 
நென்மா முதலவு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


மாலை யெனும்பெய ரொழுக்கமு மியல்பும்‌ 
நதியும்‌ இரவும்‌ மலரான்‌ மணியாற்‌ 
சொல்லாற்‌ பொன்னாற்‌ றொடுத்திட தொடையுமாம்‌ 


மானெனும்‌ பெயரே மகர விராசியும்‌ 
விலங்கின்‌ பொதுவுட னுழையையும்‌ விளம்புவர்‌. 


மாரி யெனும்பெயர்‌ மழையு மேகமும்‌ 
வடுகியு மதுவு மரணமும்‌ வழங்கும்‌. 


மாதிர மெனும்பெயர்‌ திசையும்‌ யானையும்‌ 
மலையு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


மாதவ மெனும்பெயர்‌ வளர்தவப்‌ பெயரும்‌ 
இளவேனிற்‌ பெயரு மதுவு மியம்புவர்‌. 


மார்க்க மெனும்பெயர்‌ வழியுந்‌ தெருவும்‌ 
சமைய விகற்பமுஞ்‌ சாற்றப்‌ பெறுமே. 


மாட மெனும்பெயர்‌ மனையும்‌ உழுந்துமாம்‌. 
மாழை யெனும்பெயரு லோகக்‌ கட்டியும்‌ 
பொன்னு மழகும்‌ புளிமாவும்‌ ஓலையும்‌ 


திரண்ட வடிவும்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


மாசெனும்‌ பெயரே மேகமும்‌ அழுக்கும்‌ 
சிறுமையுங்‌ குற்றமும்‌ செப்பப்‌ பெறுமே. 


மாத ரெனும்பெய ரிடைச்சொலு மழகும்‌ 
காதலும்‌ அரிவையர்‌ பெயரும்‌ கருதுவர்‌. 


..1221 


1ம்‌ 


தத 


...224 


வி 


..1226 


leo 


1228 


31229 


1230 


| 


1232 


90 


மாந்த லெனும்பெயர்‌ மரித்தலும்‌ குடித்தலும்‌ 
உண்டலு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


மாய னெனும்பெயர்‌ மாதவன்‌ பெயரும்‌ 
கருநிற முடையோன்‌ பெயரும்‌ கருதுவர்‌. 


மாய்த லெனும்பெயர்‌ மறைதலும்‌ மரணமும்‌. 


மாருதி யெனும்பெயர்‌ அநுமன்‌ பெயரும்‌ 
வீமன்‌ பிதாவின்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 


மாய மெனும்பெயர்‌ வஞ்சனைப்‌ பெயரும்‌ 
பொய்யுங்‌ கருநிறப்‌ பெயரும்‌ புகலுவர்‌. 


மாயை யெனும்பெயர்‌ மாயமும்‌ சத்தியும்‌. 


மாடெனும்‌ பெயரே தனமும்‌ பக்கமும்‌ 
மணியுஞ்‌ செல்வமு நிரையும்‌ வழங்கும்‌. 


மாலிகை யெனும்பெயர்‌ மதுவு மாலியும்‌. 


மானுத லெனும்பெயர்‌ மயக்கமு முவமையும்‌ 
இலச்சையு மெனவே இயம்புவர்‌ புலவர்‌. 


மான மெனும்பெயர்‌ லச்சையு மளவும்‌ 


விமானமுங்‌ குற்றமும்‌ பெருமையும்‌ விளம்புவர்‌. 
மகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர இகர வருக்கம்‌ 


மிசையெனும்‌ பெயரே மீமிசைச்‌ சொல்லும்‌ 
உணவுடன்‌ மேடூ முரைக்கப்‌ பெறுமே. 


மிச்சை யெனும்பெயர்‌ மிடித்தலும்‌ பொய்த்தலும்‌ 


அறிவின்‌ மைப்பெயர்‌ தானு மாமே. 


மிதவை யெனும்பெயர்‌ தெப்பமுஞ்‌ சோறுமாம்‌. 
மகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர ஈகார வருக்கம்‌ 


மீனெனும்‌ பெயரே வான்மீ னோடு 
மச்சமும்‌ சித்திரை நாளும்‌ வழங்கும்‌. 


“1233 


..1234 


LE] 


..1236 


தத 


..1238 


L299 


...1240 


...1241 


...[242 


.1243 


...1244 


..1245 


..1246 


91 


மீளி யெனும்பெயர்‌ மிடலும்‌ பெருமையும்‌ 
தலைவனும்‌ விறலோன்‌ பெயருஞ்‌ சாற்றுவர்‌. 


மீக்கூ றெனும்பெயர்‌ சொற்செல வுடனே 
கீர்த்திப்‌ பெயருங்‌ கிளத்தப்‌ பெறுமே. 


மகர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர உகர வருக்கம்‌ 
முறமெனும்‌ பெயரே வியாகமுஞ்‌ சுளகுமாம்‌. 


முறிகுள மெனும்பெயர்‌ பூராட நாளும்‌ 
உடைகுளப்‌ பெயரு முரைத்தனர்‌ புலவர்‌. 


முரசெனும்‌ பெயரே முரசின்‌ விகற்பமும்‌ 
உத்திரட்‌ டாதியு முரைக்கப்‌ பெறுமே. 


முனியெனும்‌ பெயர்தவ முனிவன்‌ பெயரும்‌ 
தந்தியின்‌ கன்றுந்‌ தனுவி ராசியும்‌ 


வில்லும்‌ புலவோர்‌ விளம்பப்‌ பெறுமே. 


முதலை யென்பெயர்‌ செங்கிடையு மிடங்கரும்‌ 
மயிலிறகின்‌ முதன்‌ முள்ளும்‌ வழங்கும்‌. 


முரம்பெனும்‌ பெயரே மேடும்‌ பாறையும்‌ 
பரலடூத்‌ துயர்ந்த நிலமும்‌ பகருவர்‌. 


முளையெனும்‌ பெயரே மூங்கிலும்‌ சுதனும்‌ 
அங்குரத்‌ தின்பெயர்‌ தானு மாமே. 


முறுவ லெனும்பெயர்‌ தந்தமு முகையுமாம்‌. 
முன்ன லெனும்பெயர்‌ நெஞ்சமு நினைவுமாம்‌. 


முனையெனும்‌ பெயரே முரண்பெறு பகையும்‌ 
கூர்மையும்‌ வெறுப்பும்‌ கூறுவர்‌ புலவர்‌. 


முரணெனும்‌ பெயரே பெலமும்‌ பகையுமாம்‌. 
முருகெனும்‌ பெயரே முருகக்‌ கடவுளும்‌ 


இளமையும்‌ விழாவு மெழிலும்‌ வாசமும்‌ 
மதுவு மெலுமிச்சும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


ரிச்‌ 


..1248 


...1249 


“1290 


| 


வில 


ல்‌ 


1204 


29 


விடு 


21201 


..1258 


௮௮ 


..1260 


22 


முறையெனும்‌ பெயரே முறைப்பெயர்‌ விகற்பமும்‌ 
இயல்பும்‌ பொத்தகப்‌ பெயரும்‌ இயம்புவர்‌. 


முடலை யெனும்பெயர்‌ திரண்ட வடிவும்‌ 
பெருமையு மென்னப்‌ பேசுவர்‌ புலவர்‌. 


முன்ன மெனும்பெயர்‌ முற்கா லத்தொடு 
சிங்கமும்‌ குறிப்பும்‌ சீக்கிரமு மாமே. 


முடங்க லெனும்பெயர்‌ மடங்கலுந்‌ தாழையும்‌ 
மூங்கிலு நோயு மொழியப்‌ பெறுமே. 


முத்த மெனும்பெயர்‌ அதரமும்‌ பிரியமும்‌ 
முத்து மருத நிலமு மொழிகுவர்‌. 

முண்டசு மெனும்பெயர்‌ முள்ளுடை மூலமும்‌ 
கமலமும்‌ தாழையும்‌ கள்ளுநீர்‌ முள்ளியும்‌ 
நெற்றியு மெனவே நிகழ்த்தப்‌ பெறுமே. 


முல்லை யெனும்பெயர்‌ முல்லை நன்னிலமும்‌ 
மல்லிகைப்‌ பெயரும்‌ வெற்றியுங்‌ கற்புமாம்‌. 


முடியெனும்‌ பெயர்மயிர்‌ முடியும்‌ தலையும்‌ 
மகுடமு மெனவே வழங்குவர்‌ புலவர்‌. 


முச்சி யென்பெயர்‌ மயிர்முடியு முச்சியும்‌. 
முற்றெனும்‌ பெயரே முழுதும்‌ வளைத்தலும்‌. 


முற்ற லெனும்பெயர்‌ சூழ்போதலும்‌ வெறுத்தலும்‌ 
முதுமையு முடிவின்‌ பெயரு மொழிகுவர்‌. 


முளரி யெனும்பெயர்‌ விறகுஞ்‌ சிறுமையும்‌ 
கமலமும்‌ காடும்‌ கனலும்‌ முண்மரமும்மாம்‌. 


மகர உகர வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர ஊகார வருக்கம்‌ 


மூதிரை யெனும்பெயர்‌ முக்கண்ணன்‌ பெயரும்‌ 
ஆதிரை நாளு மாமென நவில்வர்‌. 


மூல மெனும்பெயர்‌ கிழங்கு மோர்நாளும்‌ 
முதலு நிமித்தமும்‌ வேரு மொழிந்தனர்‌. 


..12061 


21202 


..1263 


..1264 


..1265 


..1266 


..1267 


..1268 


..1269 


விலட 


டள 


வர்க 


ile12 


1274 


93 


மூர லெனும்பெயர்‌ முறுவலும்‌ தந்தமும்‌ 
சோறு மெனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


மூரி யெனும்பெயர்‌ முரணும்‌ பெருமையும்‌ 
எருமையு மிடபமுஞ்‌ சோம்பு நெரிவுமாம்‌. 


மூச லெனும்பெயர்‌ மொய்த்தலுஞ்‌ சாவுமாம்‌. 


மூழி யெனும்பெயர்‌ வாவியுஞ்‌ சேறும்‌ 
அகப்பையின்‌ பெயரு மாகு மென்ப. 


மூழை யெனும்பெயர்‌ அகப்பையுஞ்‌ சேறுமாம்‌. 


மகர ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர எகர வருக்கம்‌ 


மெய்யெனும்‌ பெயரே மெய்மையும்‌ ஞானமும்‌ 
சடமும்‌ ஒற்றெழுத்தும்‌ மெய்ப்பொருளும்‌ சாற்றுவர்‌. 


மெத்தை யெனும்பெயர்‌ சட்டையு மணையுமாம்‌. 


மகர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 
மகர ஏகார வருக்கம்‌ 


மேதை யெனும்பெயர்‌ அறிவும்‌ புதனும்‌ 
இறைச்சியு மெனவே யியம்புவர்‌ புலவர்‌. 


மேலெனும்‌ பெயரே மேல்பால்‌ திசையும்‌ 
இடமும்‌ விசும்பு மியல்புளோர்‌ பெயருமாம்‌. 


மேக்கெனும்‌ பெயரே மேலு மேற்றிசையுமாம்‌. 


மேனி யெனும்பெயர்‌ நிறைவும்‌ வடிவுமாம்‌. 


மகர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 


மகர ஐகார வருக்கம்‌ 


மையெனும்‌ பெயரே மேட விராசியும்‌ 
ஆடுங்‌ குற்றமும்‌ அஞ்சனமும்‌ கறுப்பும்‌ 
மேகமு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


மைந்த னெனும்பெயர்‌ திறலோன்‌ பெயரும்‌ 
புதல்வன்‌ பெயரும்‌ புகலப்‌ பெறுமே. 


A] 


..1276 


2 


..1278 


PAS 


..1280 


..1281 


1282 


..1283 


..1284 


..1285 


..1286 


1287 


94 


மகர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 
மகர ஒகர வருக்கம்‌ 


மொக்கு ளெனும்பெயர்‌ பூவின்‌ முகுளமும்‌ 
குமிழியு மெனவே கூறுவர்‌ புலவர்‌. 


மொய்யெனும்‌ பெயர்போர்க்‌ களமும்‌ யானையும்‌ 
வண்டுங்‌ கூட்டமும்‌ வகுக்கப்‌ பெறுமெ. 


மொய்ம்பெனும்‌ பெயரே பெலமும்‌ புயமுமாம்‌. 


மகர ஒகர வருக்கம்‌ முற்றும்‌. 
மகர ஓகார வருக்கம்‌ 


மோடெனும்‌ பெயரே உயரமும்‌ பெருமையும்‌ 
வயிறு மெனவே வகுத்தனர்‌ புலவர்‌. 


மகர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 
மகர ஒளகார வருக்கம்‌ 
மெளலி யெனும்பெயர்‌ சடையும்‌ கிரீடமும்‌. 


மகர ஒளகார வருக்கம்‌ முற்றும்‌. 


8 வது மகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


9 வது யகர வருக்கத்‌ தொகுதி 
யகர அகர வருக்கம்‌ 


யவன ரெனும்பெயர்‌ சோனகர்‌ பெயரும்‌ 
சித்திர காரர்தம்‌ பெயரும்‌ செப்புவர்‌. 


யகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 
யகர ஆகார வருக்கம்‌ 


யாம மெனும்பெயர்‌ இரவும்‌ தெற்கும்‌ 
சாமமு மெனவே சாற்றப்‌ பெறுமே. 


யாழெனும்‌ பெயரே வீணைக்‌ கருவியும்‌ 


ஆதிரை நாளும்‌ அசுபதிப்‌ பெயரும்‌ 
மிதுன ராசியும்‌ விளம்புவர்‌ புலவர்‌. 


..1288 


..1289 


1290 


வ்கி] 


௮1292 


AE 


....1294 


௮ 


ந) 


யாண ரெனும்பெய ரழகும்‌ புதுமையும்‌ 
நன்மையும்‌ யாழ்பயி னல்லோர்‌ பெயரும்‌ 
தச்சரு மெனவே சாற்றப்‌ பெறுமே. 


யாப்பெனும்‌ பெயரே கவிதையும்‌ கட்டுமாம்‌. 


யான மெனும்பெயர்‌ ஊர்தியின்‌ விகற்பமும்‌ 
மரக்கால்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


யானு வெனும்பெயர்‌ நன்மையு மழகுமாம்‌. 
யகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 
யகர ஊகார வருக்கம்‌ 


யூப மெனும்பெயர்‌ படையின்‌ துறுப்பும்‌ 
கபந்தமும்‌ வேள்வித்‌ தறியுங்‌ கருதுவர்‌. 


யூக மெனும்பெய ருட்பொரு ளுணர்த்தலும்‌ 
கோட்டா னுங்கருங்‌ குரங்குந்‌ தருக்கமும்‌ 
உடற்குறை யுமென வுரைக்கப்‌ பெறுமே. 
யகர ஊகார வருக்கம்‌ முற்றும்‌. 


யகர ஓகார வருக்கம்‌ 


யோக மெனும்பெயர்‌ உபாயமு முயற்சியும்‌ 
தியானமுங்‌ கூட்டமுஞ்‌ செல்வமும்‌ சிறப்புமாம்‌. 


யகர ஓகார வருக்கம்‌ முற்றும்‌. 
யகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


10 வது வகர வருக்கத்‌ தொகுதி 
வகர அகர வருக்கம்‌ 


வலவை யெனும்பெயர்‌ வஞ்சப்‌ பெண்ணொடு 
வெறியாட்‌ டாளனும்‌ வல்லோன்‌ பெயருமாம்‌. 


வருட மெனும்பெயர்‌ மழையும்‌ யாண்டூமாம்‌. 


வன்னி யெனும்பெயர்‌ ஒருமரப்‌ பெயரும்‌ 
நெருப்புங்‌ கிளியும்‌ பிரம சாரியுமாம்‌. 


1206 


வர்க 


1208 


+1292 


..1300 


..1301 


..1302 


விட 


..1204 


03 


96 


வயலெனும்‌ பெயரே செய்யும்‌ வெளியும்‌ 
மருத நன்னிலமும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


வசியெனும்பெயர்‌ வாளும்‌ வடுவும்‌ 
வசிகமுங்‌ கூர்மையும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


வடவை யெனும்பெயர்‌ வடவா வனலும்‌ 
குதிரைப்‌ பெட்டையு மதகரிப்‌ பிடியும்‌ 
பெண்பா லெருமைப்‌ பெயரும்‌ பேசுவர்‌. 


வயமெனும்‌ பெயரே வலிமையும்‌ புனலும்‌ 
புட்பொதுப்‌ பெயரும்‌ புகலுவர்‌ புலவர்‌. 


வழியெனும்‌ பெயரே மரபுந்‌ தொடர்ச்சியும்‌ 
தருமமு மிடமுந்‌ தனையனும்‌ நடவையும்‌. 


வஞ்சனை யெனும்பெயர்‌ மாயையும்‌ பொய்யும்‌ 


வஞ்சகப்‌ பெயரும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


வரையெனும்‌ பெயரே மலையு மூங்கிலும்‌ 
அளவுங்‌ கைவரையு மாகு மென்ப. 


வசதி யெனும்பெயர்‌ மனையு மூரும்‌ 
சிறப்புறு மிடமும்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


வயவன்‌ எனும்பெயர்‌ வலிமான்‌ குருவியும்‌ 
விறலோன்‌ காதலன்‌ பெயரும்‌ விளம்புவர்‌. 


வயாவெனும்‌ பெயரே வருத்தமும்‌ விருப்பமும்‌ 
நோயும்‌ கருப்பமும்‌ நுவலுவர்‌ புலவர்‌. 


வள்ளெனும்‌ பெயரே வல்லி பற்றிரும்பும்‌ 
கூர்மையுங்‌ காதும்‌ வகிர்தலும்‌ கூறுவர்‌. 


வண்டெனும்‌ பெயர்கை வளையும்‌ குற்றமும்‌ 
பூசமும்‌ சுரும்பும்‌ புரியும்‌ வெண்பணிலமும்‌ 
மாதர்‌ விளையாடலும்‌ அம்பும்‌ வழங்கும்‌. 


வட்ட மெனும்பெயர்‌ பாரா வளையமும்‌ 
பரிசையுந்‌ திகிரியும்‌ பரந்த கைமணியும்‌ 
வட்ட வடிவுந்‌ தடாகமு நீர்ச்சாலுந்‌ 
துகிலு மூர்கோளுஞ்‌ சொல்லுவர்‌ புலவர்‌. 


வஞ்சி யெனும்பெயர்‌ மாதுமோர்‌ கொடியும்‌ 
பாவின்‌ விகற்பமும்‌ போர்மேற்‌ செலவும்‌ 
மருத யாழ்த்திறமும்‌ வகுத்துரைத்‌ தனரே. 


..1306 


..1307 


..1308 


..1309 


[310 


| 


மத 


1 


மக்கு 


ஒன்லி 


விம 


2217 


..1318 


1௮1 


97 


வடுகெனும்‌ பெயரே யிந்தள விசையும்‌ 
மருத யாழ்த்திறமும்‌ வகுத்துரைத்‌ தனரே. 


வஞ்சக மெனும்பெயர்‌ வாளுங்‌ கபடூமாம்‌. 
வயிர மெனும்பெயர்‌ வச்சிர மணியும்‌ 
மரத்தின்‌ வயிரமும்‌ வச்சிரா யுதமும்‌ 


சினமும்‌ கூர்மையும்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


வறி தெனும்‌ பெயரே பயனில்‌ வார்த்தையும்‌ 
சிறிதும்‌ அறியாமையு மருகலுஞ்‌ செப்புவர்‌. 


வம்பெனும்‌ பெயரே மணமு மிடாவும்‌ 
நிலையின்‌ மையு முலைக்கச்சும்‌ புதுமையும்‌. 


வதுவை யெனும்பெயர்‌ மணமும்‌ கலியாணமும்‌. 


வழங்க லெனும்பெய ருலாவலு முரைத்தலும்‌ 
கொடுத்தலு மெனவே யறைந்தனர்‌ புலவர்‌. 


வலித்த லெனும்பெயர்‌ நினைத்தலும்‌ பேசலும்‌. 


வலம்புரி யெனும்பெயர்‌ சலஞ்சலப்‌ பெயரும்‌ 
நந்தியா வத்தமு நவிலப்‌ பெறுமே. 


வலவ னெனும்பெயர்‌ வெற்றி யாளனும்‌ 
தேர்ப்பா கனுமெனச்‌ செப்புவர்‌ புலவர்‌. 


வள்ள மென்பெயர்‌ மரக்காலும்‌ வட்டிலும்‌. 


வக்கிர மெனும்பெயர்‌ மடங்கலும்‌ கொடுமையும்‌ 
வட்டமு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


வசந்த னெனும்பெயர்‌ மதனுந்‌ தென்காலுமாம்‌. 


வரியெனும்‌ பெயர்நெற்‌ பொதுவும்‌ வாரியும்‌ 
எழுத்துஞ்‌ சுணங்கு மின்னிசைப்‌ பாடலும்‌ 
குடியிறைப்‌ பெயரும்‌ சந்தித்‌ தெருவும்‌ 
நீளமு மெனவே நிகழ்த்துவர்‌ புலவர்‌. 


வனமெனும்‌ பெயரே யூர்சூழ்‌ சோலையும்‌ 


நீருந்‌ துழாயும்‌ காடு மிகுதியும்‌ 
ஈரமு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


1220 


| 


ED 


al 


..1324 


கல்‌ 


1220 


கர்ப தம்‌ 


..1328 


த்‌ 


210 


ர ௨1 


1222 


212923 


..1334 


98 


வடக மெனும்பெயர்‌ வடக வுடையும்‌ 
தோலின்‌ பெயரும்‌ சொல்லப்‌ பெறுமே. 


வங்க மெனும்பெயர்‌ வழுதுணைப்‌ பெயரும்‌ 
வெள்ள யத்தினொடு தோணியும்‌ விளம்புவர்‌. 


வசந்த மெனும்பெயர்‌ வசந்த காலமும்‌ 
புரந்தரன்‌ மாளிகை மணமும்‌ புகலுவர்‌. 


வல்லி யெனும்பெயர்‌ கொடியும்‌ ஆய்ப்பாடியும்‌ 
நிகளமு மெனவே நிகழ்த்தப்‌ பெறுமே. 


வல்லெனும்‌ பெயரே வலிமையும்‌ விரைவும்‌ 
சூது மெனவே சொல்லுவர்‌ புலவர்‌. 


வடுவெனும்‌ பெயரே குற்றமும்‌ சிறுமையும்‌ 
தழும்புஞ்‌ சுரும்பொடு சோம்புங்‌ காய்ப்‌ 


பிஞ்சுமாம்‌. 


வண்ண மெனும்பெயர்‌ வடிவு மோசையும்‌ 
நிறங்களின்‌ விகற்பமு நிகழ்த்தப்‌ பெறுமே. 


வயினெனும்‌ பெயரே வயிறிட மனையுமாம்‌. 


வண்மை யெனும்பெயர்‌ வளமையும்‌ கொடுத்தலும்‌ 
வலிமையும்‌ புகழும்‌ வாய்மையும்‌ வழங்கும்‌. 


வசுவெனும்‌ பெயரே பொன்னும்‌ கனலும்‌ 
எண்வகை யமரரும்‌ பசுவின்‌ கன்றுமாம்‌. 


வலமெனும்‌ பெயரே கனமும்‌ வெற்றியும்‌ 
இடமும்‌ வலப்பாற்‌ பெயரு மியம்புவர்‌. 


வன்மை யெனும்பெயர்‌ வன்மையுங்‌ காடும்‌ 
விரைவு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


வளமெனும்‌ பெயரே வனப்பும்‌ பலவகை 
வளமும்‌ பதவியும்‌ வழங்கப்‌ பெறுமே. 


வள்ளி யென்பெயர்‌ கைவளையுங்‌ கொடியமாம்‌. 
வட்க லெனும்பெயர்‌ நாணமும்‌ கேடுமாம்‌. 


வரைதல்‌ எனும்பெயர்‌ நீக்கமும்‌ கொளலுமாம்‌. 


233 


..1336 


க்‌ 


L228 


1239 


...1340 


..1341 


...1242 


..1243 


...1244 


1345 


...1346 


..1247 


..1348 


...1349 


விடு 


99 


வடமெனும்‌ பெயரால மரமும்‌ கயிறும்‌ 
மணிவடப்‌ பெயரும்‌ வழங்குவர்‌ புலவர்‌. 


வயமா வெனும்பெயர்‌ வாசியும்‌ யானையும்‌ 
சிங்கமும்‌ புலியும்‌ செப்பப்‌ பெறுமே. 


வகர அகர வருக்கம்‌ முற்றும்‌. 


வகர ஆகார வருக்கம்‌ 


வார மென்பெயர்‌ மலைச்சார்பும்‌ பகுத்தலும்‌ 
கடலு நீர்க்கரை யுங்கரு ஏழ்கிழமையும்‌ 
புரிவுறு மன்பையும்‌ புகலுவர்‌ புலவர்‌. 


வானெனும்‌ பெயரே வானமும்‌ பெருமையும்‌ 
மேகமும்‌ மழையும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


வாருண மெனும்பெயர்‌ நீருங்‌ கடலும்‌ 
மேற்கு மெனவே விளம்புவர்‌ புலவர்‌. 


வாடை யென்பெயர்‌ வடகாற்றும்‌ வீதியும்‌ 
சிற்றூர்ப்‌ பெயரையுஞ்‌ செப்பப்‌ பெறுமே. 


வாரி யெனும்பெயர்‌ கடலு நீர்‌ மிகுதியும்‌ 
நீரும்‌ விளைவுங்‌ கதவின்‌ விகற்பமும்‌ 
மதிலின்‌ சுற்றும்‌ வருபுனல்‌ மடையும்‌ 
வாய்தலுஞ்‌ செல்வ வரத்தும்‌ வழியும்‌ 
ஆனை படுக்கு மிடமு மாமே. 


வாமன மெனும்பெயர்‌ குறளுமோர்‌ சமயமும்‌ 
திசைநிலைக்‌ குஞ்சரத்‌ தொன்றும்‌ செப்புவர்‌. 


வான மெனும்பெயர்‌ மழையு மாகாயமும்‌ 


உலர்மரப்‌ பெயரதன்‌ கனியையு முணர்த்துவர்‌. 


வாணி யெனும்பெயர்‌ வார்த்தையின்‌ பெயரும்‌ 
பாரதி பெயரும்‌ பகழியு நடமுமாம்‌. 


வாச மெனும்பெயர்‌ புள்ளின்‌ சிறகும்‌ 
பூவின்‌ மணமும்‌ புடைவையின்‌ பெயரும்‌ 
இருப்பிட முமென வியம்புவர்‌ புலவர்‌. 


வாயி லென்பெயர்‌ ஐம்புலனு மேதுவும்‌ 
கதவின்‌ விகற்பமும்‌ இடமும்‌ கருதுவர்‌. 


விச 


பிட 


லில்‌ 


lod 


வில்‌ 


..1356 


LT 


1398 


ல்‌ 


..1360 


ஆடும்‌ 


..1262 


100 


வானி யெனும்பெயர்‌ சேனையும்‌ துவசமும்‌ 
மேற்கட்டி யுமென விளம்பப்‌ பெறுமே. 


வாளெனும்‌ பெயரே வாளா யுதமும்‌ 
ஒளியு மெனவே யுரைத்தனர்‌ புலவர்‌. 


வாலெனும்‌ பெயரே பெருமையுஞ்‌ சுத்தமும்‌ 
விலங்கின்‌ வாலும்‌ வெண்மை நிறமுமாம்‌. 


வாரணம்‌ எனும்பெயர்‌ மதகரிப்‌ பெயரும்‌ 
சங்கும்‌ கவசமும்‌ தடூத்தலும்‌ கோழியும்‌ 
கடலு மெனவே கருதப்‌ பெறுமே. 


வாங்கல்‌ லெனும்பெயர்‌ வளைத்தலுங்‌ 
கொளலுமாம்‌. 


வாசி யெனும்பெயர்‌ குழலிசை விகற்பமும்‌ 
குதிரையின்‌ பெயரும்‌ கூறப்‌ பெறுமே. 


வாலி யெனும்பெய ரலாயுதன்‌ பெயரும்‌ 
கிட்கிந்தை யரசன்‌ பெயரும்‌ கிளத்துவர்‌. 


வாத மெனும்பெயர்‌ தர்க்கமும்‌ காற்றுமாம்‌. 


வாம மென்பெய ரிடப்பாலு மழகும்‌ 
குறளு மோர்சமையப்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


வாரெனும்‌ பெயர்முலைக்‌ கச்சு நெடுமையு 
நீரு நேர்மையும்‌ வகிர்தலும்‌ நிகழ்த்துவர்‌. 


வாயெனும்‌ பெயர்வரு வாயும்‌ வாய்மையும்‌ 
வாய்தலும்‌ வாயின்‌ பெயரு மிடமுமாம்‌. 


வாகை யெனும்பெய ரொழுக்கமும்‌ தவமும்‌ 
தருமக்‌ கருமமுஞ்‌ சால்பு மிகுதியும்‌ 
ஆள்வினை முதலாஞ்‌ செய்கை நலமும்‌ 
கைவல முதலாங்‌ கல்வி ஆண்மையும்‌ 
ஒருவரி லொருவர்‌ வென்றியுமோர்‌ மரமும்‌ 
பண்பு மிகையும்‌ பகரப்‌ பெறுமே. 


வாழி யெனும்பெயர்‌ வாழ்கவென்‌ சொல்லும்‌ 
இடைச்சொலின்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


வகர ஆகார வருக்கம்‌ முற்றும்‌. 


5௨128) 


..1364 


..1365 


..1366 


..1367 


..1368 


..1369 


1370 


| 


41372 


1373 


1374 


வசத 


101 


வகர இகர வருக்கம்‌ 


விண்டெனும்‌ பெயரே மேகமும்‌ மூங்கிலும்‌ 
மாயனும்‌ காற்றும்‌ மலையும்‌ விளம்புவர்‌. 


விசும்பெனும்‌ பெயரே விண்ணுஷ்‌ சுவர்க்கமும்‌ 
மேகமுந்‌ திசையும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


விசைய மெனும்பெயர்‌ வென்றியி னொடூசர்க்‌ 
கரையுங்‌ கதிர்மண்‌ டலமுங்‌ கருதுவர்‌. 


விழவெனும்‌ பெயரே மிதுன ராசியும்‌ 
உத்சவப்‌ பெயரு முரைக்கப்‌ பெறுமே. 


விடமெனும்‌ பெயரே நஞ்சுந்‌ தேளும்‌ 
ஒருமரப்‌ பெயரு முரைத்தனர்‌ புலவர்‌. 


விடரெனும்‌ பெயரே வெற்பின்‌ முழையும்‌ 
கமருந்‌ தவத்தோ ரிடமும்‌ காடூமாம்‌. 


விளவெனும்‌ பெயரே விளமரமும்‌ கமருமாம்‌. 
விடங்க மெனும்பெயர்‌ வீதிக்‌ கொடியும்‌ 
ஆண்மையு மழகும்‌ கொடுங்கையு மனையின்‌ 


முகடு மெனவே மொழிந்தனர்‌ புலவர்‌. 


விடலை யெனும்பெயர்‌ விறலோன்‌ பெயரும்‌ 
தலைவன்‌ பெயரும்‌ சாற்றுவர்‌ புலவர்‌. 


விழைந்தோ னெனும்பெயர்‌ வேட்டோன்‌ பெயரும்‌ 
கொண்கனு மெனவே கூறப்‌ பெறுமே. 


விலோத மெனும்பெயர்‌ பெண்பான்‌ மயிரும்‌ 
மியிர்ச்சுரு ஞம்மென வழங்குவர்‌ புலவர்‌. 


விறலெனும்‌ பெயரே வென்றியும்‌ பலமுமாம்‌. 
விதப்பெனும்‌ பெயரே மிகுதியும்‌ பெலமுமாம்‌. 


விறப்பெனும்‌ பெயரே யச்சமும்‌ பெலமும்‌ 
செறிவு மெனவே செப்புவர்‌ புலவர்‌. 


வியப்பெனும்‌ பெயர்சினக்‌ குறிப்புஞ்‌ சினமும்‌ 
அதிசயப்‌ பெயரு மாகு மென்ப. 


ஒட 


வித 


..1378 


“1279 


..1380 


ததர 


1382 


..1383 


..1384 


..1385 


..1386 


bs fl 


..1388 


1289 


ஒடு 


102 


விழைச்செனும்‌ பெயரே விருப்பு நல்லிளமையும்‌ 
புணர்ச்சி யனுபோகப்‌ பெயரும்‌ புகலுவர்‌. 


விடையெனும்‌ பெயரெதிர்‌ மொழியு மெருது 
மேவுதற்‌ பெயரும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


விந்த மென்பெயர்‌ தாமரையு மோர்கிரியுமாம்‌. 
விம்ம லெனும்பெயர்‌ ஒலித்தலும்‌ அழுகையும்‌. 
வியலெனும்‌ பெயரே பெருமையும்‌ அகலமும்‌. 
விபுல மெனும்பெயர்‌ பெருமையும்‌ அகலமும்‌. 


வில்லெனும்‌ பெயரே மூல நாளும்‌ 
ஒளியும்‌ வார்சிலையு முரைக்கப்‌ பெறுமே. 


விதியெனும்‌ பெயரே பிரமனுந்‌ தொழிலும்‌ 
இயல்புமூழ்‌ முறையு மியம்பப்‌ பெறுமே. 


விருகோ தரனெனும்‌ பெயர்யம ராயனும்‌ 
வீமன்‌ பெயரும்‌ விளம்பப்‌ பெறுமே. 


வித்த மெனும்பெயர்‌ அறிவும்‌ கனகமும்‌ 
பழித்தலு மெனவே பகரப்‌ பெறுமே. 


விளிவெனும்‌ பெயரே வீதலும்‌ கேடுமாம்‌. 


விருத்தி யெனும்பெயர்‌ விரித்திட பொருளும்‌ 


தன்றொழி லிலாபமும்‌ ஆக்கத்தின்‌ பெயருமாம்‌. 


விபூதி யெனும்பெயர்‌ செல்வமு நீறும்‌ 
கொடூமையுந்‌ தசையுங்‌ குற்றமு நரகுமாம்‌. 


விடப மெனும்பெயர்‌ மரக்கொம்புங்‌ காளையும்‌ 
இடப ராசியும்‌ இயம்புவர்‌ புலவர்‌. 


விளரி யெனும்பெயர்‌ வேட்கையின்‌ மிகுதியும்‌ 
இளமையும்‌ யாழிலோர்‌ நரம்பும்‌ யாழுமாம்‌. 


விழும மெனும்பெயர்‌ சீர்மையும்‌ சிறப்பும்‌ 
இடும்பையு மெனவே யியம்பப்‌ பெறுமே. 


விளரெனும்‌ பெயரே வெளுப்பு மிளமையுங்‌ 
கொழுப்பு மெனவே கூறுவர்‌ புலவர்‌. 


1291 


உத 


1393 


...1394 


வத 


...1396 


..1397 


dL 


வத 


..1400 


..1401 


...1402 


...1403 


...1404 


.1405 


...1406 


..1407 


103 


விண்ணெனும்‌ பெயரே விசும்பு மேகமுமாம்‌. 


விரையெனும்‌ பெயரே சாந்தும்‌ தூமமும்‌ 
மணமு மெனவே வழங்கப்‌ பெறுமே. 


வியாள மெனும்பெயர்‌ அரவும்‌ புலியுமாம்‌. 
விலங்கெனும்‌ பெயரே மிருகமுந்‌ தளையுமாம்‌. 


விநாயக னெனும்பெயர்‌ விறற்கரி முகனும்‌ 
அருகனும்‌ புத்தனு மாகு மென்ப. 


வகர இகர வருக்கம்‌ முற்றும்‌. 


வகர ஈகார வருக்கம்‌ 


வீரை யெனும்பெயர்‌ விரிகடற்‌ பெயரொடு 
துயரையு மொருமரப்‌ பெயரையுஞ்‌ சொல்லுவர்‌. 


வீதி யெனும்பெயர்‌ நேரோ டுதலுந்‌ 
தெருவு மெனவே செப்பப்‌ பெறுமே. 


வீயெனும்‌ பெயரே வீதலு நீக்கமும்‌ 
பூவும்‌ புள்ளின்‌ பொதுவு மாமே. 


வீச லெனும்பெயர்‌ எறிதலும்‌ கொடையுமாம்‌. 


வீதல்‌ எனும்பெயர்‌ கெடுதலும்‌ சாதலும்‌. 


வகர ஈகார வருக்கம்‌ முற்றும்‌. 


வகர எகர வருக்கம்‌ 


வெள்ளை யெனும்பெயர்‌ வெளிறும்‌ வெண்பாவும்‌ 
வெள்ளாட்‌ டேறும்‌ வெண்மையு மதுவும்‌ 
பெலதே வனும்வெண்‌ சங்கும்‌ பேசுவர்‌. 


வெறியெனும்‌ பெயரே யணங்காட்டு வட்டமும்‌ 
அச்சமும்‌ பேயு மணம்பெறு நாற்றமும்‌ 
ஆடுங்‌ கலகமு நோயு மாமே. 


வெள்ள மென்பெயர்‌ நீர்மிகுதியுங்‌ கடலும்‌ 
கடற்றிரைப்‌ பெயரு மோரெண்ணுங்‌ கருதுவர்‌. 


வெதிரெனும்‌ பெயரே செவிடனு மூங்கிலும்‌. 


..1408 


...1409 


..1410 


..1411 


12112 


வவர 


...1414 


1415 


..1416 


ATT 


..1418 


..1419 


..1420 


...1421 


104 


வெறுக்கை யெனும்பெயர்‌ விபவமும்‌ கனகமும்‌ 
வெறுத்தலும்‌ புலவோர்‌ விளம்பப்‌ பெறுமே. 


வெளிலெனும்‌ பெயரே வேழத்‌ தம்பமும்‌ 
அணிலும்‌ பாடையும்‌ தயிர்கடை தறியுமாம்‌. 


வெடியெனும்‌ பெயரே யச்சமும்‌ வெளியும்‌ 
பரிமளப்‌ புகையும்‌ பகரப்‌ பெறுமே. 


வெம்மை யெனும்பெயர்‌ விருப்பு முட்டிணமும்‌ 
விரைவு மெனவே விளம்பப்‌ பெறுமே. 


வெள்ளி லெனும்பெயர்‌ விளவும்‌ பாடையும்‌. 


வெய்யோ னெனும்பெயர்‌ விருப்பினன்‌ பெயரும்‌ 
இரவியுங்‌ கொடியோன்‌ பெயரு மியம்புவர்‌. 


வெள்ளி யெனும்பெயர்‌ அசுரர்‌ மந்திரியும்‌ 
இரசதப்‌ பெயரு மியம்புவர்‌ புலவர்‌. 


வகர எகர வருக்கம்‌ முற்றும்‌. 


வகர ஏகார வருக்கம்‌ 


வேளெனும்‌ பெயரே வேற்கும ரேசனும்‌ 
வில்வேளுஞ்‌ சழுக்கி வேந்தரு மாமே. 


வேட்டுவ னெனும்பெயர்‌ வேடனு மகமும்‌ 
குழவிச்‌ சிறுபுட்‌ பெயருங்‌ கூறுவர்‌. 


வேலை யெனும்பெயர்‌ கடலுடன்‌ கடற்கரை 
பொழுது மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


வேணி யெனும்பெயர்‌ விசும்புங்‌ கோடீரமும்‌. 
வேள்வி யெனும்பெயர்‌ வேள்விக்‌ குண்டமும்‌ 
கொடுத்தலும்‌ யாகமும்‌ குறைவில்‌ பூசனையும்‌ 


மகாநாட்‌ பெயரும்‌ வழங்குவர்‌ புலவர்‌. 


வேலி யெனும்பெயர்‌ ஊருங்‌ காவலும்‌ 
விளைநில மும்பயிர்‌ வேலியு மதிலுமாம்‌. 


வேய்த லெனும்பெயர்‌ வேயுள்‌ சூடூதலுமாம்‌. 


வேதிகை யெனும்பெயர்‌ பலகையுந்‌ திண்ணையும்‌. 


1422 


1423 


...[424 


2௮ 


...1426 


..1427 


..1428 


...1429 


..1430 


431 


...1432 


டட இங) 


...1434 


1435 


...1436 


105 


வேளாள ரென்பெயர்‌ தனவசியர்‌ பேரும்‌ 
தியாகியர்‌ பெயருடன்‌ சிறந்த காராளரும்‌. 


வேங்கை யெனும்பெயர்‌ புலியுமோர்‌ தருவும்‌ 
பொன்னு மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


வேலெனும்‌ பெயரே மரத்தின்‌ விகற்பமும்‌ 
படைக்கலப்‌ பொதுவும்‌ வேற்படையும்‌ பகருவர்‌. 


வேளாண்மை யெனும்பெயர்‌ மெய்யும்‌ கொடையுமாம்‌. 


வேயெனும்‌ பெயரே யொற்று மூங்கிலும்‌ 
உட்டுளை வடிவு முரைத்தனர்‌ புலவர்‌. 


வேணு வெனும்பெய ருட்டூளைப்‌ பொருளும்‌ 
மூங்கிலும்‌ வில்லும்‌ வாளு மொழிகுவர்‌. 


வேழ மெனும்பெயர்‌ வேழப்‌ பூச்சியுங்‌ 
கரும்பு மூங்கிலுங்‌ கொறுக்கச்சியும்‌ யானையும்‌. 


வேசரி யெனும்பெயர்‌ கோவேறு கழுதையும்‌ 
மூதேவி யூர்தியும்‌ மொழியப்‌ பெறுமே. 


வேந்த னெனும்பெயர்‌ வியாழமு மரசனும்‌ 
சந்திரன்‌ பெயரும்‌ தருகதி ரிரவியும்‌ 
இந்திரன்‌ பெயரு மியம்புவர்‌ புலவர்‌. 


வேலா வலய மெனும்பெயர்‌ கடலும்‌ 
பூமியு மெனவே புகன்றனர்‌ புலவர்‌. 


வேரெனும்‌ பெயர்மர வேரும்‌ வெயர்வுமாம்‌. 


வேதண்ட மென்பெயர்‌ வெள்ளி மலையும்‌ 
பொருப்பின்‌ பொதுவும்‌ புகலப்‌ பெறுமே. 


வேல னெனும்பெயர்‌ செவ்வேள்‌ பெயரும்‌ 
வெறியாட்‌ டாளன்‌ பெயரு மியம்புவர்‌. 


வகர ஏகார வருக்கம்‌ முற்றும்‌. 


வகர ஐகார வருக்கம்‌ 


வைக லெனும்பெயர்‌ தங்கலுந்‌ தினமும்‌ 
புலரிக்‌ காலமும்‌ புகன்றனர்‌ புலவர்‌. 


டம 


..1438 


...1439 


...1440 


...1441 


...[442 


...[444 


..1445 


...1446 


..1447 


...1448 


...1449 


...1450 


106 


வையெனும்‌ பெயரே நெல்லின்‌ றாளும்‌ 
கூர்மையும்‌ புல்லும்‌ கூறப்‌ பெறுமே. 


வைய மெனும்பெயர்‌ உரோகிணி நாளும்‌ 


ஆனே றுஞ்சகட வூர்தியும்‌ சிவிகையு 
பாருந்‌ தேரும்‌ பகரப்‌ பெறுமே. 


வகர ஐகார வருக்கம்‌ முற்றும்‌. 


10 வது வகர வருக்கத்‌ தொகுதி முற்றும்‌. 


1452 சூத்திரங்கள்‌. 


வடமலை நிகண்டு முற்றும்‌. 


..1451 


ஒர்த்‌ 


107 


